ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 
சங்கராச்சாரிய ஸ்வாமிகளின்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


முதற்பதிப்பு: ஆகஸ்டு 1993 
பின்‌ அட்டை ஓவியம்‌. சில்பி 


விலை ரூ.3 


“தெய்வத்தின்‌ குரல்‌” (வரனதி பதிப்பகம்‌) இரண்டாம்‌ பகுதியிலிருந்து 
தொகுக்கப்பட்டது. 
ஆனத்த விகடன்‌, 


757, அண்ணா சாலை, 
சென்னை - 600 002. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பெளத்தத்தை 
வென்ற நியாயமும்‌ 


மீமாம்ஸையும்‌ 


ஆசார்யாள்‌ அவதாரம்‌ பண்ணிப்‌ புத்த மதத்தைக்‌ 
கண்டனம்‌ பண்ணினதால்தான்‌ அது இந்தத்‌ தேசத்தை விட்டே 
போயிற்று என்று பலர்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இது 
தப்பு. வேதத்தை ஆக்ஷபித்த புத்த மதத்தை அவர்‌ ஸ்வதந்திர 
மாகக்‌ கண்டனம்‌ செய்கிற இடங்கள்‌, அவர்‌ பாஷ்யங்களைப்‌ 
பார்த்தால்‌ மிகவும்‌ சொல்பமாகவே இருக்கும்‌. அதைவிட 
அனேக மடங்கு அதிகமாக நம்‌ ஆசார்யாள்‌, வேதத்தை 
அனுஸரித்த ஸாங்கியமதம்‌, மீமாம்ஸக மதம்‌ இவற்றைத்தான்‌ 
கண்டித்திருக்கிறார்‌! இவை இரண்டைச்‌ சேர்ந்தவர்களும்‌, 
“ஓகத்துக்குக்‌ கர்த்தா ஈச்வரன்‌ அல்ல; அவன்‌ பலதாதா அல்ல” 
என்று சொல்கிறார்களே என்பதால்‌, அவர்களுக்குத்‌ தத்‌ வத்‌ 
தைப்‌ பற்றி நிறைய விசாரித்து, “அப்படிச்‌ சொல்வது தப்பு. 
வேத வாக்கியப்படி, பிரம்ம ஸூத்திரப்படி. சொல்லியிருக்கிற 
லக்ஷணங்கள்தான்‌ உண்மையானவை' என்று நிர்த்தாரணம்‌ 
செய்தார்‌. “ஈச்வரன்‌ இல்லாமல்‌ ஐகத்‌ உண்டாகாது. நாம்‌ 
செய்கிற கர்மாக்களே நமக்குப்‌ பலனைக்‌ கொடுக்கும்‌ என்று 
சொல்ல முடியாது. ஈச்வரன்தான்‌ பலனைக்‌ கொடுக்கிறான்‌. 
அவனுடைய சைதன்யந்தான்‌, ஸங்கல்பந்தான்‌ உலகத்தைச்‌ 
சிருஷ்டித்து, அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு ஏற்ற பலனைக்‌ 
கொடுக்றெது' என்று ஸாங்கிய மதத்தையும்‌ மீமாம்ஸக மதத்‌ 
தையும்‌ எதிர்த்து நிறைய எழுதியிருக்கிறார்‌. புத்த மதத்தைக்‌ 
கண்டனம்‌ பண்ணி எழுதியிருக்கும்படியாகத்‌ தோன்றும்‌ சில 
இடங்களிலும்கூட, ஸூத்ரம்‌ அப்படி இருப்பதனால்‌ அதற்‌ 

3 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கேற்றபடி பாஷ்யம்‌ எழுதியிருக்கிறார்‌. ஆசார்யாள்‌ புத்த மதத்‌ 
தைக்‌ கண்டித்ததால்தான்‌ புத்த மதம்‌ இந்தத்‌ தேசத்தை விட்டே 
போயிற்று என்று சொல்வதற்கு அவர்‌ பாஷ்யத்தில்‌ ஆதாரம்‌ 
இல்லை என்று சொல்ல வந்தேன்‌! 


பின்னே புத்த மதம்‌ நம்‌ தேசத்தில்‌ ஏன்‌ இல்லாமல்‌ 
போயிற்று? யாரோ கண்டனம்‌ பண்ணித்தானே அது போயி 
ருக்க வேண்டும்‌? அப்படிப்‌ புத்த மதத்தைப்‌ பலமாகக்‌ 
கண்டித்தது யார்‌? 


மீமாம்ஸகர்களும்‌, தார்க்கிகர்களும்தான்‌. 


தர்க்க சாஸ்திரத்தில்‌ வல்லவர்கள்‌ “தார்க்கிகர்‌'கள்‌. பதி 
னாலு வித்யைகளில்‌ “மீமாம்ஸை'க்கு அடுத்ததாக வரும்‌ 
நியாய சாஸ்திர'த்தைச்‌ சேர்ந்ததே “தர்க்கம்‌”. நியாய சாஸ்திர 
வல்லுநர்களுக்கு “நையாயிகர்‌' என்று பெயர்‌. வியாகரணத்தில்‌ 
வல்லவர்களுக்கு “வையாகரணி' என்று பெயர்‌. புராணத்தில்‌ 
வல்லவர்‌ 'பெளராணிகர்‌'. 


தார்க்கிகரான உதயனாசாரியார்‌, மீமாம்ஸகரான குமாரில 
பட்டர்‌ என்னும்‌ இரண்டு பேருமே ஒவ்வொரு காரணத்திற்‌ 
காகப்‌ பெளத்த மதத்தைப்‌ பலமாகக்‌ கண்டித்திருக்கிறார்கள்‌. 


ஈச்வரன்‌ என்று ஒருத்தன்‌ இல்லை என்று சொன்னதற்காக 
உதயனாசாரியர்‌ புத்த மதத்தைப்‌ பலமாகக்‌ கண்டித்தார்‌. 
மீமாம்ஸகர்களுக்கு வேதத்தில்‌ சொல்லப்பட்ட கர்மானுஷ்டா 
னங்களே பிரதானம்‌ என்று சொன்னேன்‌. “ஈசுவரன்‌ பலதாதா 
அல்ல' என்று இவர்கள்‌ சொன்னாலும்‌, 'நாம்‌ செய்கிற 
கர்மானுஷ்டானங்கள்‌ பலனைத்‌ தருகின்றன. வேத தர்ம 
சாஸ்திரங்களை எல்லாம்‌ சிரத்தையுடன்‌ அனுஷ்டிக்க வேண்‌ 
Qu’ என்பவர்கள்‌ அல்லவா? எனவே அனுஷ்டானம்‌ ஒன்றுமே 
வேண்டாம்‌ என்று புத்த மதத்தினர்‌ சொன்னதற்காக, புத்த 
மதத்தை மீமாம்ஸகர்களும்‌ பலமாகக்‌ கண்டித்தார்கள்‌. குமாரில 
பட்டர்‌ அதைக்‌ கண்டித்துப்‌ பல இடங்களில்‌ நிறைய எழுதி 
யிருக்கிறார்‌. உதயனாசாரியர்‌, குமாரில பட்டர்‌ இவர்களால்‌ 
தான்‌ பெளத்தர்களுடைய கொள்கைகள்‌ வித்வீத்‌ ஜனங்களு | 
டைய மனஸில்‌ பரவுவதற்கு இல்லாமல்‌ நின்று போயின. பிறகு 

4 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தான்‌ நம்‌ ஆசார்யாள்‌ வந்தார்கள்‌. பெளத்தத்தை ஏற்கெனவே 
உதயனரும்‌ குமாரிலரும்‌ கண்டித்து விட்டதால்‌ அதை ஆசாரி 
யாள்‌ விசேஷமாக எடுத்துக்‌ கொள்ளும்‌ அவசியம்‌ இருக்க 
வில்லை. இந்த உதயன-குமாரிலர்களின்‌ ஸித்தாந்தங்களிலும்‌ 
தப்புகள்‌ இருக்கின்றன என்று எடுத்துக்காட்டி அவற்றைக்‌ 
கண்டனம்‌ செய்வதே ஆசாரியாளுக்கு முக்ய வேலையாயிற்று. 
ஆசாரியாள்‌, “ஈச்வரன்தான்‌ ஜகத்துக்கெல்லாம்‌ கர்த்தா; அவன்‌ 
தான்‌ பலதாதா' என்று நிர்த்தாரணம்‌ பண்ணி வைத்தார்‌. 


தப்பான விஷயங்களைக்‌ கேட்டு உங்களுக்கு உண்மை 
தெரியாமல்‌ போகக்‌ கூடாது என்பதற்காக இதைச்‌ சொன்‌ 
னேன்‌. குமாரிலபட்டர்‌ 'தர்க்கபாதம்‌' என்னும்‌ அத்தியாயத்தில்‌ 
பெளத்தத்தை நிறையக்‌. கண்டித்திருக்கிறார்‌. உதயனாசாரியரும்‌ 
“பெளத்தாதிகாரம்‌' என்ற தம்‌ நூலில்‌ அவர்களைப்‌ பற்றியே 
கண்டித்து எழுதியீருக்கிறார்‌. புத்த மதம்‌ இந்தத்‌ தேசத்தில்‌ 
நலிந்து போனதற்குக்‌ காரணம்‌ முக்யமாக இந்த இருவர்தான்‌; 
சங்கர பகவத்பாதாள்‌ அல்ல. நாம்‌ ஹிஸ்டரி புஸ்தகத்தில்‌ 
படித்தது தப்பு! 


பெளத்தமும்‌ பாரத 


ஸமுதாயமும்‌ 


என்‌ அபிப்பிராயப்படி ஒரு காலத்திலும்‌ பெளத்த மதத்‌ 
தைப்‌ பூர்ணமாக அனுஷ்டித்தவர்கள்‌ நம்‌ தேசத்தில்‌ ஏராளமாக 
இருந்துவிடவில்லை. இப்போது சில பேர்‌ தியாஸாஃபிகல்‌ 
ஸொஸைட்டியில்‌ சேர்ந்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ ஹிந்துக்கள்‌ 
மாதிரியேதான்‌ பண்டிகைகளைக்‌ கொண்டாடுகிறார்கள்‌; 
கல்யாணம்‌ முதலானவற்றைப்‌ பண்ணுகிறார்கள்‌. ராமகிருஷ்ண 
பரமஹம்ஸரின்‌ பக்தர்களாகச்‌ சிலர்‌ இருக்கிறார்கள்‌. இவர்‌ 
களும்‌ பெரும்பாலும்‌ ஸம்பிரதாயமான ஆசாரங்களைத்தான்‌ 
பின்பற்றி வருகிறார்கள்‌. ஸ்ரீ.ஸி. ராமானுஜாசாரியார்‌, 
இப்போது “அண்ணா (ஸ்ரீ என்‌.ஸுப்ரமண்ய அய்யர்‌) முத 
லானவர்கள்‌ ராமகிருஷ்ணா மிஷனில்‌ நெருங்கின ஸம்பந்த 

5 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


முள்ளவர்களாயிருந்தாலும்‌, ஸம்பிரதாயமான ஆசார அனுஷ்‌ 
டானங்களை விடாதவர்கள்தான்‌. இப்படியே பல பெரியவர்‌ 
கள்‌ தோன்றுகிறபோது அவர்களுடைய கருணை, ஞானம்‌ 
முதலான குணங்களால்‌ அனேகர்‌ ஆகர்ஷிக்கப்படுகிறார்கள்‌. 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ பேரிலேயே ஏற்பட்டிருக்கிற ஸ்தாபனங்‌ 
களில்‌ ஸனாதன வைதிக ஆசாரங்களைக்‌ கொஞ்சமோ 
நிறையவோ மாற்றியிருப்பதுபோல்‌, இந்தப்‌ பக்தர்கள்‌ தங்கள்‌ 
அகங்களில்‌ செய்வதில்லை. பழைய ஆசாரங்களைத்தான்‌ 
அனுஸரித்து வருகிறார்கள்‌. காந்தி, காந்தீயம்‌ என்று எல்லாரும்‌ 
இவரையும்‌ ஒரு மதஸ்தாபகர்‌ மாதிரி ஆக்கி, ராம-கிருஷ்ணாதி 
அவதாரங்களைவிடக்கூடக்‌ காந்திதான்‌ பெரியவர்‌ என்றெல்‌ 
லாம்‌ சொன்னாலும்‌, இவர்களிலும்‌ பெரும்பாலோர்‌ சொந்த 
வாழ்க்கையில்‌ காந்தி சொன்ன மாதிரி விதவா விவாஹம்‌, 
பஞ்சமர்களோடு (ஹரிஜனங்களோடு) தொட்டுக்கொண்டு 
இருப்பது என்ற விஷயங்களில்‌ காந்தயத்தைக்‌ கடைப்பிடிக்கா 
மல்தானே இருக்கிறார்கள்‌? சொந்த வாழ்க்கையில்‌ தியாகம்‌, 
ஸத்யம்‌, பக்தி, தொண்டு முதலான நல்ல அம்சங்கள்‌ காந்தி 
யிடம்‌ இருந்ததால்‌, அவரிடம்‌ எல்லாருக்கும்‌ மதிப்புணர்ச்சி 
ஏற்பட்டதால்‌, அவர்‌ சொன்ன கொள்கைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
இவர்களுக்குப்‌ பிடிப்பு ஏற்பட்டதாக ஆகவில்லை. இப்படித்‌ 
தான்‌ புத்தரைப்‌ பற்றியும்‌ அவருடைய தனி வாழ்க்கையின்‌ 
(Personal life-ன்‌) உயர்வைப்‌ பார்த்து, QO ராஜகுமாரர்‌ நல்ல 
யெளவனத்தில்‌, லோகத்தில்‌ கஷ்டமில்லாமல்‌ பண்ண வேண்‌ 
டும்‌ என்ற ஒரே எண்ணத்துக்காகப்‌ பத்னியையும்‌, புத்ரனையும்‌ 
விட்டுவிட்டு ஒடினாரே! என்ன வைராக்கியம்‌? என்ன தியாகம்‌? 
எவ்வளவு கருணை?' என்று. அவரிடம்‌ மதிப்பு வைத்துக்‌ 
கொண்டாடியிருக்கிறார்கள்‌. இதனால்‌ அவர்‌ சொன்ன 
பெளத்தக்‌ கொள்கைகளை எல்லாம்‌ அவர்கள்‌ ஓத்துக்கொண்டு 
அனுசரிக்க ஆரம்பித்ததாக அர்த்தமில்லை. வைதிக அனுஷ்டா 
னங்களை புத்தர்‌ கண்டித்தார்‌ என்பதற்காகப்‌ பெரும்பாலோர்‌ 
இவற்றை விட்டு விடவில்லை. வர்ண விபாகம்‌ (ஜாதிப்‌ 
பகுப்பு), மற்ற யக்ஞாதி கர்மாக்கள்‌ இவற்றைப்‌ பண்ணிக்‌ 
கொண்டே புத்தரையும்‌ அவருடைய Personal qualities-ama 
(தனி மனித குணநலன்களுக்காக)க்‌ கொண்டாடி வந்திருக்‌ 


கிறார்கள்‌. புத்தர்‌ ஆசைப்பட்ட மாதிரிக்‌ கூட்டம்‌ கூட்டமாக . 
எல்லாருமே புத்த பிஷூக்களாகிவிடவில்லை. வைதிக ஸமயா ' 


6 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சாரங்களுடன்‌ நிருஹஸ்தர்களாகவே இருந்து வந்தார்கள்‌. 


அசோகச்‌ சக்ரவர்த்தி தாம்‌ பெளத்தராக இருந்து பெளத்தத்‌ 
துக்காக எவ்வளவோ பண்ணியிருந்துங்கூட, ஸமூகத்தில்‌ 
வைதிக தர்மங்களை மாற்றவில்லை. வர்ணாச்ரம தர்மத்தை 
அவரும்‌ ரக்ஷித்தே வந்திருக்கிறார்‌ என்று அவருடைய புகழ்‌ 
பெற்ற ஸ்தம்பங்கள்‌, Edicts-0G55 தெரிகிறது. புத்த பிக்ஷாக்‌ 
களைத்‌ தவிர கிருஹஸ்தர்கள்‌ பெரும்பாலும்‌ வேத வழியைத்‌ 
தான்‌ அனுசரித்திருக்கிறார்கள்‌. ஈச்வரனைப்‌ பற்றியும்‌ தெய்வங்‌ 
களைப்‌ பற்றியும்‌ புத்தர்‌ சொல்லா விட்டாலும்‌, பெரிய புத்த 
பிக்ஷாக்கள்‌ எழுதிய புஸ்தகங்களில்கூட ஆரம்பத்தில்‌ ஸரஸ்வதி 
ஸ்துதி இருக்கிறது. தாரா, நீலதாரா மாதிரி அனேக தெய்வங்‌ 
களை அவர்கள்‌ வழிபட்டிருக்கிறார்கள்‌. திபேத்‌ பக்கங்களி 
லிருந்துதான்‌ தேவதாராதனத்துக்கான ஏராளமான தந்த்ர நூல்‌ 
கள்‌ இடைத்திருக்கின்றன. ஹர்ஷன்‌, பில்ஹணன்‌ முதலியவர்‌ 
களுடைய ஸம்ஸ்கிருத கிரந்தங்களையும்‌, இங்கே இளங்கோ 
முதலியவர்களின்‌ காப்பியங்களையும்‌ பார்த்தால்‌ ஸமுதாயத்‌ 
Aa பெளத்தர்‌ செல்வாக்கோடு இருந்த காலங்களிலும்‌ வைதிக 
ஆசாரங்களும்‌, வர்ணாசிரம விதிகளும்‌ வழுவாமலே அனுசரிக்‌ 
கப்பட்டுத்தான்‌ வந்தன என்று தெரிகிறது! 


இப்போது இதற்கு மாறாகச்‌ சீர்திருத்தக்காரர்களும்‌ 
வியாஸர்‌, ஆசார்யாள்‌, ராமானுஜர்‌ ஆகியோரைப்‌ புகழ்‌ 
றார்கள்‌. இப்போது நான்‌ சொல்கிற அனேக ஆசாரங்களை 
ஏற்றுக்கொள்ளாத சீர்திருத்தக்காரர்கள்‌ கூட என்னிடம்‌ 
வருகிறார்கள்‌ அல்லவா? என்னிடம்‌ ஏதோ நல்லது இருப்பதாக 
நினைத்துக்‌ கொண்டிருப்பதால்தானே, நான்‌ சொல்கிற 
“கொள்கைகளை ஒப்புக்‌ கொள்ளா விட்டால்கூட ஒரு personal 
regard (மனிதர்‌ என்ற தனிப்பட்ட) முறையில்‌ மரியாதை 
காட்டுகிறார்கள்‌? இந்த மாதிரிதான்‌ இந்தத்‌ தேசத்தில்‌ வைதிகச்‌ 
சமயாசாரத்துக்கே கொஞ்சம்‌ வித்யாஸமுள்ள கொள்கை 
களைச்‌. சொன்ன பெரியோர்களிடமும்‌, ரொம்பவும்‌ 
வித்யாஸப்பட்டு ஆக்ஷேபித்தே சண்டை போட்ட பெரியவர்‌ 
களிடமுங்கூட, அவர்களுடைய சொந்தக்‌ குணத்துக்காகவும்‌ 
தூய்மையான வாழ்க்கைக்காகவும்‌ எல்லோரும்‌ மரியாதை 
செலுத்தி வந்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ மரத்திலே வஜ்ரம்‌ 

7 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சன்ஸ்ட்‌ அ ஆண்டன்‌. ஆணை 


ஆ 
| 
| 


பாய்ந்த மாதிரி நீண்ட நெடுங்காலமாக ஊறி உறைந்து உறுதிப்‌ 
பட்டுவிட்ட வைதிக ஸமய அனுஷ்டானங்களை A AAAA 
துணிச்சல்‌ இந்தக்‌ கடைசி ஒரு நூற்றாண்டு வரையில்‌ நம்‌ ஜனங்‌ 
களுக்கு ஏற்படவில்லை. ஆகவே ஸகல ஜாதியினரும்‌ அப்பன்‌, 
பாட்டன்‌, முப்பாட்டன்‌ காலத்திலிருந்து வந்திருக்கிற ஆசாரங்‌ 
களைத்தான்‌ விடாமல்‌ தொடர்ந்து வந்திருக்கிறார்கள்‌. புத்தர்‌ 
ஸமாசாரமும்‌ இப்படித்தான்‌ என்பது என்‌ அபிப்பிராயம்‌. | 
இதனால்‌ அவர்‌ கொள்கைகளை உதயனர்‌, குமாரிலர்‌ முதலான | 
வார்கள்‌ கண்டனம்‌ பண்ணினவுடன்‌, புத்தருடைய கொள்கை 
களை முழுக்க ஒப்புக்‌ கொண்டிருந்த கொஞ்சம்‌ பேரும்கூடச்‌ 
சட்டென்று அதை விட்டுவிட்டு பழைய வைதிகமான வழிக்கே 
திரும்பி வந்திருக்கறொர்கள்‌! 


சங்கரரும்‌ இதர 


ஸித்தாந்தங்களும்‌ 


வைதிகக்‌ காரியங்களை எல்லாம்‌ விட்டுவிட்டுத்‌ தத்வம்‌ 
என்ன என்று தியானம்‌ பண்ணிக்‌ கொண்டு உட்காருவதைத்‌ 
தான்‌ ஆசார்யாள்‌ முடிந்த முடிவான நிலையில்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ புத்தரைப்போல, ஆரம்ப . தசையிலேயே எல்லாரும்‌ 
வேத கர்மாவை விட்டுவிட வேண்டும்‌ என்று சொல்லவில்லை. 
ஆரம்பத்தில்‌ நிறையக்‌ கர்மா பண்ணிப்‌ பண்ணி, அதனால்‌ 
சித்த சுத்தி அடைந்த . அப்புறந்தான்‌ அதைவிட்டு ஆத்ம 
விசாரம்‌ பண்ண வேண்டும்‌ என்றார்‌. முதலில்‌ மீமாம்ஸை 
சொல்கிற கர்மாவை ஒப்புக்‌ கொண்டே, கடைசியில்‌ 
பெளத்தம்‌ சொல்கிற கர்மாவை விட்ட நிலைக்குப்‌ போக 
வேண்டும்‌ என்றார்‌. 

பெளத்தம்‌, மீமாம்ஸை, ஸாங்கியம்‌, நியாயம்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ ஒரு நிலையில்‌ ஒப்புக்‌ கொண்டு இன்னொரு நிலையில்‌ 
'ஆக்ஷேபித்தவர்‌ நம்‌ ஆசார்யாள்‌. இவை ஒவ்வொரு அம்சத்‌ 
தையே முடிந்த முடிவாகப்‌ பிடித்துக்‌ கொண்டிருந்தன 
என்றால்‌, ஆசார்யாள்‌ இந்த எல்லா அம்சங்களையும்‌ சேர்த்து 

CC-0. In Public Domain. Digitized by MuthulSkshmi Research Academy 


harmonise பண்ணி (இசைவித்து)க்‌ கொடுத்தார்‌. 


ஸாங்கியத்தில்‌ எதிலேயும்‌ பட்டுக்‌ கொள்ளாததான - 
ஆனால்‌ எல்லாவற்றுக்கும்‌ ஆதாரமான - ஆத்மாவைப்‌ 
“புருஷன்‌ என்றும்‌, எல்லாவற்றையும்‌ நடத்தி வைக்கிற சக்தி 
யான மாயையை 'ப்ரக்ருதி' என்றும்‌ சொல்லியிருக்கிறது. 
ப்ரக்ருதி உள்படப்‌ பிரபஞ்சம்‌ என்பது 24 தத்வங்களில்‌ அடங்‌ 
இியிருக்கிறது என்று ஸாங்கியம்‌ சொல்கிறது. பிரகிருதி என்பது 
முதல்‌ தத்வம்‌. அதற்கு “ப்ரதானம்‌' என்றும்‌ ஒரு பேர்‌. 
அதிலிருந்து மஹத்‌ என்ற இரண்டாவது தத்வம்‌ வருகிறது. 
மனுஷ்யனின்‌ புத்தி மாதிரிப்‌ பிரகிருதியின்‌ புத்திதான்‌ மஹத்‌. 
“மஹத்‌'திலிருந்து மூன்றாவது தத்வமாக “அஹங்காரம்‌' 
"உண்டாகிறது. தான்‌ என்று தனியாக ஒன்று இருக்கிறது என்ற 
உணர்ச்சி(20)தான்‌ அஹங்காரம்‌. அஹங்காரம்‌ இரண்டாகப்‌ 
பிரிகிறது. ஒரு பக்கம்‌ சைதன்யமுள்ள (உயிரும்‌ அறிவும்‌ உள்ள) 
ஜீவனாகி அவனுடைய மனஸாகவும்‌ ஐந்து ஞானேந்திரியங்‌ 
களாகவும்‌ ஐந்து கர்மேந்திரியங்களாகவும்‌ ஆகிறது. இன்னொரு 
பக்கம்‌ ஜடப்‌ பிரபஞ்சத்திலே ஐந்து தன்மாத்ரைகளாகவும்‌, 
ஐந்து மஹா பூதங்களாகவும்‌ ஆகிறது. ஜீவனின்‌ ஞானேந்திரி 
யங்கள்‌ என்பவை வெளியில்‌ உள்ள வஸ்துக்களைப்‌ பற்றி 
இவனுக்கு அறிவிக்கிற ஐந்து உறுப்புகள்‌. வெளியில்‌ உள்ள 
தைப்‌ பார்க்கிற கண்‌, முகர்கிற மூக்கு, ரசிக்கிற வாய்‌, கேட்கிற 
காது, தொடுகிற சர்மம்‌ என்கற ஐந்தும்‌ ஞானேந்திரியங்கள்‌. 
ஜீவனே நேராகக்‌ காரியம்‌ செய்ய உதவுபவை கர்மேந்திரி 
யங்கள்‌. இங்கேயும்‌ வாய்‌ இருக்கிறது. வெளியிலே உள்ள 
ருசியை ஜீவனுக்கு அறிவிக்க உபயோகப்பட்ட ஞானேந்திரிய 
மான வாய்‌ பேசுவது என்ற கர்மாவைச்‌ செய்வதால்‌ 
கர்மேந்திரியமாகவும்‌ இருக்கிறது. பல காரியங்களைச்‌ செய்ய 
உதவும்‌ கை ஒரு கர்மேந்திரியம்‌. நடக்கிற கால்‌, மலஜல 
விஸர்ஜனம்‌ செய்கிற அவயவம்‌, ஜனனேந்திரியம்‌ ஆகியன 
மற்ற மூன்று கர்மேந்திரியங்கள்‌. ஞானேந்திரியங்களுக்கு 
ஆசிரயமாக சப்தம்‌ (காது), ஸ்பரிசம்‌ (சர்மம்‌), ரூபம்‌ (கண்‌), 
ரஸம்‌ அல்லது சுவை (வாய்‌), கந்தம்‌ என்ற வாஸனை (மூக்கு) 
என்ற ஐந்து சூ்மமாக இருக்கின்றன அல்லவா? இந்த 
ஐந்துமே தன்மாத்ரைகள்‌. இந்தத்‌ தத்வங்கள்‌ ஜடமாக விரிந்‌ 
“இருக்கும்‌ ஆகாசம்‌ (சப்தம்‌), வாயு (ஸ்பரிசம்‌), அக்னி (ரூபம்‌), 
மி 9 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ன 


ஜலம்‌ (ரஸம்‌), பிருத்வி (கந்தம்‌) என்பவை ஐந்து 
மஹாபூதங்கள்‌. இப்படியாகப்‌ பிரகிருதி, மஹத்‌, அஹங்காரம்‌, 
மனம்‌, ஐந்து ஞானேந்திரியம்‌, ஐந்து கர்மேந்திரியம்‌, பஞ்ச 
தன்மாத்திரைகள்‌, பஞ்ச மஹாபூதங்கள்‌ என்று மொத்தம்‌ 24 
இருக்கின்றனர்‌ 


இந்த இருபத்து நாலையும்‌ அத்வைத வேதாந்தமும்‌ ஒப்புக்‌ 
கொள்கின்றன. ஆனால்‌ ஈச்வரன்‌ என்கிற ஒருவன்‌ (ஸகுண 
ப்ரம்மம்‌) தான்‌ நிர்குணமான புருஷனையும்‌ (ஆத்மாவையும்‌) 
பிரகிருதியையும்‌ (மாயையையும்‌) சேர்த்து வைக்கிறவன்‌ 
என்பதை அத்வைதம்‌ சொல்கிறதே ஓழிய ஸாங்கியம்‌ 
ஈச்வரனைப்‌ பற்றிச்‌ சொல்லவில்லை. 


அத்வைதம்‌ முதலிய எல்லா வேதாந்த ஸம்பிரதாயங்களும்‌ 
ஒப்புக்‌ கொள்ளும்‌ ஸத்வ-ரஜோ-தமோ குணங்களை 
ஸாங்கியம்‌ சொல்கிறது. தெளிந்த சாந்தமான உயர்ந்த நிலை 
ஸத்வம்‌. ஒரே வேகமும்‌ சலனமுமாக இருக்கும்‌ நிலை ராஜஸம்‌ 
(ரஜோகுணம்‌). சோம்பல்‌, தூக்கம்‌, ஜடத்தன்மை ஆகியன 
தாமஸம்‌ (தமோ குணம்‌). சதையில்‌ 'குணத்ரய விபாக 
யோக'த்தில்‌ இவற்றைப்‌ பற்றி நிறையச்‌ சொல்லியிருக்கிறது. 
“முக்குணங்களையும்‌ கடந்த ஆத்மாவிலேயே நிலையாக நில்லு" 
(நிஸ்த்ரைகுண்யோ பவ) என்று இதை ஆரம்பத்திலேயே 
பகவான்‌ சொல்கிறார்‌ (1.45). ஸாங்கியத்திலும்‌ முக்குணங்‌ 
களின்‌ ஏற்றத்தாழ்வால்தான்‌ எல்லா அனர்த்தங்களும்‌ உண்‌ 
டாவதாகவும்‌, இவற்றை ஸமமாக்கி நிறுத்திவிட வேண்டும்‌ 
என்றும்‌ சொல்லியிருக்கிறது. ஆனால்‌ கீதாதி சாஸ்திரங்களைப்‌ 
போல இப்படிப்‌ பண்ணிக்‌ கொள்வதற்கு ஈச்வர ஆராதனை, 
சரணாகதி, ஞானவிசாரம்‌ மாதிரியான எதையும்‌ அது சொல்ல 
வில்லை. 

புருஷனுக்குத்தான்‌ ஜீவசைதன்யம்‌ இருக்கறது. பிரகிருதி 
ஜடந்தான்‌. அதனால்‌ பிரகிருதி தானாக எதுவும்‌ பண்ண 
முடியாது. அது 24 தத்வங்களாகப்‌ பரிணமிப்பது சைதன்ய 
புருஷனின்‌ ஸான்னியத்தால்தான்‌ என்றும்‌, ஆனாலும்‌ புருஷன்‌ 
பிரகிருதி ஸம்பந்தமேயில்லாத கேவல ஞானஸ்வரூபி என்றும்‌ 
ஒன்றுக்கொன்று முரணாகச்‌ சொல்கிறது ஸாங்கியம்‌. 


k அடுத்த உரையில்‌ இடம்‌ பெற்றுள்ள பதார்த்தம்‌” என்ற பகுதியைப்‌ 


பார்க்கவும்‌. 
CC-0. In Public Domain. Digitized by Muthul8kshmi Research Academy 


“கேவலம்‌' என்றால்‌ பிற கலப்பு இல்லாமல்‌ தன்னந்‌ 
தனியாக, ஸ்வச்சமாக இருப்பது என்று அர்த்தம்‌. இதற்கு 
அட்ஜெக்டிவ்தான்‌ “கைவல்யம்‌” என்பது. 'கைவல்யம்‌' 
என்பதே ஸாங்கியத்தில்‌ மோக்ஷம்‌ என்பதற்குக்‌ கொடுத்துள்ள 
பெயர்‌. ஜீவனானவன்‌ இருபத்து நாலு தத்‌ வங்களையும்‌ தள்ளி 
விட்டு, ஜடத்திலிருந்து விடுபட்டு, சைதன்யமான புருஷனின்‌ 
தனித்த ஸவச்ச நிலைமையில்‌ இருப்பதே கைவல்யம்‌. (தமிழில்‌ 
எப்படியோ “கேவலம்‌” என்றால்‌ மட்டமானது, தாழ்வானது 
என்ற அர்த்தம்‌ ஏற்பட்டுவிட்டது.) 


இப்படிப்‌ புருஷன்‌ என்கிற ஆத்மாவிலேயே நிலைத்து, 
மற்ற எல்லாவற்றையும்‌ மாயை என்று தள்ளிவிடுவதுதான்‌ 
அத்வைதத்தின்‌ லக்ஷ்யமும்‌ ஆகும்‌. ஆனால்‌ அதற்கு ஆசார்‌ 
யாள்‌ கர்மா, உபாஸனை (பக்தி), அப்புறம்‌ ஞான விசாரம்‌ 
என்று வழிபோட்டுக்‌ கொடுத்த மாதிரி ஸாங்கியத்தில்‌ இல்லை. 
தள்ள வேண்டியதான 24 தத்வங்களின்‌ விசாரம்தான்‌ அதில்‌ 
அதிகமிருக்கிறது. 

இன்னொரு குறை: புருஷன்‌ (ஆத்மா) காரியமில்லாத 
கேவல ஞானம்‌, பிரகிருதி காரியமுள்ள ஆனால்‌ ஞானமில்‌ 
லாத, ஜீவச்சைதன்யமில்லாத ஜடம்‌ என்று ஒரேயடியாகப்‌ 
பிரித்துவிட்டு, இந்த ஐடம்‌ எப்படி மற்ற தத்வங்களாகப்‌ 
பரிணமிக்க முடியும்‌ என்பதற்குச்‌ சரியாகக்‌ காரணம்‌ சொல்ல 
முடியாமல்‌, ஜீவச்‌ சைதன்யமுள்ள புருஷனின்‌ சான்னித்யத்தால்‌ 
மட்டுமே இது நடக்கிறது என்று ஸாங்கியத்தில்‌ சொல்லியிருப்‌ 
பது திருப்தியாக இல்லை. “காரியமேயில்லாதது புருஷன்‌ 
என்று சொல்லிவிட்டு அதன்‌ ஆதாரத்தில்தான்‌ பிரகிருதி 
காரியம்‌ செய்கிறது என்று சொல்கிறீர்களே! இது எப்படி?” 
என்று கேட்டால்‌ ஸாங்கியர்கள்‌, “ஒரு காந்தம்‌ ஓர்‌ இடத்தில்‌ 
இருப்பதாலேயே இரும்புத்‌ துண்டுகள்‌ ஆடி அசையவில்‌ 
லையா? காந்தம்‌ அவற்றை அசைக்க வேண்டும்‌ என்று உத்தே 
சிக்கறதா என்ன? அது பாட்டுக்கு இருக்கிறது. அப்படி இருப்‌ 
பதாலேயே இரும்புத்‌ துண்டுகள்‌ அசைகின்றன. இப்படித்தான்‌ 
புருஷன்‌ தன்‌ பாட்டுக்கு இருந்தாலே போதும்‌. அதன்‌ சைதன்ய 
விசேஷத்தால்‌ பிரக்ருதி ஆடுகிறது. புருஷனும்‌ பிரகிருதியும்‌ 
முடவனைப்‌ பொட்டையன்‌ தூக்கிக்‌ கொண்டு போகிற 

மாதிரிச்‌ சேர்ந்து காரியம்‌ பண்ணுகின்றன. முடவனால்‌ நடக்க 
11. 


i 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy’ 


வல 


முடியாது. குருடனால்‌ பார்க்க முடியாது. அதனால்‌ குருடன்‌ 
தோள்மேல்‌ ஏறிக்கொண்டு முடவன்‌ வழிசொல்ல, அதன்படி 
குருடன்‌ நடக்கலாம்‌. இப்படித்தான்‌ காரியம்‌ பண்ண முடியாத, 
ஆனால்‌ ஞான மயனான புருஷனைத்‌ தூக்கிக்‌ கொண்டு 
காரியம்‌ செய்கிற, ஆனால்‌ ஞானமில்லாத ஐடப்‌ பிரகிருதி 


பிரபஞ்ச வியாபாரத்தைப்‌ பண்ணுகிறது' என்கிறார்கள்‌. இது ' 


ஏதோ கதையாக, உவமையாக நன்றாயிருக்கிறதே தவிர, 
அத்வைதத்தில்‌ காரியமற்ற நிர்குணப்‌ பிரம்மமே காரியமுள்ள 
ஸகுண ஈச்வரனாகவும்‌ இருந்து கொண்டு மாயாசக்தியால்‌ 
பிரபஞ்சத்தை நடத்துகிற மாதிரித்‌ தோன்றுகிறது என்று 
பொருத்தமாகச்‌ சொல்வது போல இல்லை. 3 


அத்வைதத்துக்கும்‌ ஸாங்கியத்துக்கும்‌ இன்னொரு பெரிய 
வித்யாஸம்‌, சுத்த ஞான ஸ்வரூபமான புருஷனைப்‌ பற்றி 
ஸாங்கியம்‌ சொன்ன போதிலும்‌, இத்தனை ஜீவாத்மாக்களும்‌ 
அந்த ஏக புருஷனே என்று அத்வைதமாகச்‌ சொல்லாமல்‌ 
அனேக புருஷர்கள்‌ இருப்பதாகவே சொல்கிறது. 


இப்படிச்‌ சில குளறுபடிகள்‌ இருந்தாலும்‌ ஸாங்கியம்‌ 
என்பது தத்வங்களைக்‌ கணக்கெடுத்துச்‌ சொல்வதில்‌ 
('ஸங்கியை' என்றால்‌ கணக்கெடுப்பது என்று அர்த்தம்‌. 
ஜனஸங்கியை என்று ஸென்ஸஸ்‌ எடுப்பதைச்‌ சொல்கிறோ 
மல்லவா? 'ஸங்கியை'யிலிருந்து வந்ததுதான்‌ “ஸாங்கியம்‌') 
நமக்கு ஓர்‌ ஆதார சாஸ்திரமாக இருக்கிறது. 

கபில மஹர்ஷி ஸாங்கிய மதத்துக்கு ஸூத்ரம்‌ எழுதியிருக்‌ 
கிறார்‌. ஈச்வரகிருஷ்ணர்‌ என்பவர்‌ செய்த ஸாங்கிய காரிகை 
யும்‌, ஸாங்கிய ஸுத்ரத்துக்கு விஞ்ஞான பிக்ஷு. எழுதிய 
பாஷ்யமும்‌ இந்த ஸித்தாந்தத்தின்‌ முக்யமான நூல்களாகும்‌ * 


கீதையில்‌ பகவானே அனேக ஸாங்கிய கொள்கைகளைச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ ஸாங்கியம்‌, யோகம்‌ என்று 


னவ a ண றன க னக வ வ அ வகை வைகை வைகை வைகை சைகை கைதை சைகை வவ கதைவ ைகைக ளக 6, 
* ஸாங்கிய காரிகைக்கு கெளடபாதரும்‌ (ஆசார்யாளின்‌ .பரம குருவான 
கெளடபாதரேதான்‌ இவர்‌ என்றும்‌ அல்லர்‌ என்றும்‌, இரண்டு கருத்துகள்‌ 
உண்டு). ஆசார்யாளின்‌ ஸூத்ர பாஷ்யத்திற்கு வியாக்யானம்‌ எழுதிய 
வாசஸ்பதியும்‌ எழுதிய விரிவுரைகள்‌ ஸாங்கிய சாஸ்திரத்தில்‌ முக்கியமாகக்‌ 
கருதப்படும்‌ வேறு இரு நூல்களாகும்‌. i 


12: 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 
ஆ 3 i 


இரண்டு மார்க்கங்கள்‌ இருப்பதாக அவர்‌ சொல்கிறபோது 
ஸாங்கியம்‌ என்றால்‌ வேதாந்தமான ஞான மார்க்கம்‌ என்றே 
அர்த்தம்‌. யோகம்‌ என்பது கர்மயோகம்‌; ராஜயோகமல்ல! 

ஸாங்கியத்தில்‌ புருஷனைப்‌ பிரகிருதியிலிருந்து பிரித்து 
உணர வேண்டும்‌ என்று சொல்லி வெறுமனே விட்டுவிட்ட 
இடத்தில்‌ ஆரம்பித்து, எந்த மாதிரி உபாயத்தினால்‌ என்ன 
ஸாதனைகளைப்‌ பண்ணி எப்படிப்‌ பிரிக்கிறது என்று 
“ப்ராக்டிக/ லாக வழி சொல்லித்‌ தருவதுதான்‌ (ராஜ) யோக 
சாஸ்திரம்‌. ஆனால்‌ யோகத்திலே ஈச்வரனை ஒப்புக்கொண்டு 
ஈச்வர ஆராதனையையும்‌ மனோநிக்ரஹத்துக்கு (மனம்‌ 
அடங்குவதற்கு) வழியாகச்‌ சொல்லியிருக்கிறது. சித்த 
ஓட்டத்தை நிறுத்துவதுதான்‌ “யோகம்‌” என்ற பொதுப்‌ 
பெயரில்‌ வழங்குகிற பதஞ்சலி மஹர்ஷியின்‌ ராஜயோகம்‌. 
இப்போது Yoga, Yoga என்று மேல்‌ நாடுகளில்‌ அதுதான்‌ கொடி 
கட்டிப்‌ பறக்கிறது. 


ஸாங்கியமும்‌, யோகமும்‌ சதுர்தச அல்லது அஷ்டாதச 
வித்யைகளில்‌ சேராவிட்டாலும்‌ அவையும்‌ நம்‌ சாஸ்திரங்களில்‌ 
முக்கியமான இரண்டாக இருப்பதால்‌ சொன்னேன்‌. 


மீமாம்ஸையில்‌ ஈச்வர பக்தி கிடையாதென்றாலும்‌ அது 
வேதப்‌ பிரமாணத்தை ஒப்புக்‌ கொள்கிற மதம்‌. அதே மாதிரி 
வேதத்தை ஒப்புக்‌ கொண்டும்‌, நிரீச்ரவாதம்‌ பண்ணுவதாக 
ஸாங்கியம்‌ இருக்கிறது. 


பெளத்தம்‌, அதைக்‌ கண்டித்த நியாயம்‌-மீமாம்ஸை என்ற 
இரண்டு, மீமாம்ஸை மாதிரியே ஈச்வரனை ஒப்புக்‌ கொள்ளாத 
போதிலும்‌ சப்த (வேத)ப்ரமாணத்தை ஒப்புக்‌ கொள்கிற 
ஸாங்கியம்‌ - ஆகிய இந்த நாலிலிருந்தும்‌ நம்‌ ஆசாரியாள்‌ 
எடுத்துக்‌ கொள்ள வேண்டிய அம்சங்களை எடுத்துக்‌ கொண்டு, 
கண்டிக்க வேண்டியதைக்‌ கண்டித்துத்‌ தள்ளிவிட்டு, இவை 
எல்லாவற்றுக்கும்‌ இடம்‌ கொடுப்பதும்‌ இவை எல்லாம்‌ உண்‌ 
டாகக்‌ காரணமானதுமான மூல வேதாந்தத்தையே ஸ்தாபித்‌ 
_ தார்‌. ஆசாரியாள்‌ பெளத்தத்தில்‌ முடிந்த முடிவாகச்‌ சொன்ன 
உயர்ந்த ஞான நிலை, நிர்குணப்‌ பிரம்மத்தின்‌ ஸ்தானத்தில்‌ 

A A ம s ஈன ஸ்வரூபமான ன்‌, 
ES ஸ்‌ Doggs ராசன்‌ க்‌ க 


மாயையின்‌ ஸ்தானத்தில்‌ அது சொல்கிற ப்ரக்ருதி, அதிலே 
சொல்லப்படும்‌ 24 தத்‌ வங்கள்‌, மீமாம்ஸை சொல்லும்‌ 
கர்மானுஷ்டானம்‌, நியாயத்திலே சொல்லப்பட்டுள்ள 
ஈச்வரன்‌, அது சொல்லும்‌ பிரமாணங்கள்‌ இவற்றை யெல்‌ 
லாமே ஒப்புக்‌ கொண்டவர்‌. ஆனால்‌ இவை ஒவ்வொன்றும்‌ 
ஒவ்வொரு அம்சத்தை மட்டுமே பிடித்துக்‌ கொண்டு அதையே 
லக்ஷ்யமாக்கி விட்டபோது அவற்றைக்‌ கண்டித்து இந்த எல்லா 
அம்சங்களையும்‌ சேர்த்து ஒழுங்குபடுத்திக்‌ கொடுத்தார்‌! 


மீமாம்ஸையும்‌ 


ஆதிசங்கரரும்‌ 


பெளத்தத்தில்‌ ஈச்வரனைச்‌ சொல்லவில்லை என்பதற்‌ 
காக உதயனர்‌ முதலிய நையாயிகர்‌ அதைக்‌ கண்டித்தது ஆசாரி 
யாளுக்கு ஸம்மதமானதே. அதேபோல, வைதிகக்‌ கர்மானுஷ்‌ 
டானங்கள்‌ பெளத்தத்தில்‌ இல்லை என்பதனால்‌ அதைக்‌ 
குமாரிலர்‌ போன்ற மீமாம்ஸகர்கள்‌ கண்டனம்‌ பண்ணியதும்‌ 
அவருக்கு ஸம்மதந்தான்‌. ஏனென்றால்‌ மீமாம்ஸகர்கள்‌ முக்ய 
மாகக்‌ கொண்டிருந்த கர்மானுஷ்டானங்கள்‌ இத்த சுத்திக்கும்‌, 
ஸமூக ஒழுங்குக்கும்‌ அவசியம்‌ வேண்டியனவே என்பதுதான்‌ 
நம்‌ ஆசாரியாளின்‌ அபிப்பிராயமாகும்‌. ஆனாலும்‌ “ஈச்வரன்‌ 
என்ற பலதாதா வேண்டாம்‌; கர்மாவினால்‌ சுத்தியானபின்‌ 
ஞானத்துக்குப்‌ போக வேண்டாம்‌; கர்மாவை விட்டுவிட்ட 
ஸன்னியாஸம்‌ தப்.பானது” என்ற கொள்கைகளை மீமாம்ஸகர்‌ 
கள்‌ பின்பற்றியதனால்‌ அவர்களையும்‌ ஆசாரியாள்‌ கண்டனம்‌ 
பண்ணினார்‌. 


மீமாம்ஸகர்களில்‌ குமாரிலபட்டர்‌, மண்டன ' மிச்ரார்‌ 
இருவரும்‌ முக்கியமானவர்கள்‌. இவர்களில்‌ குமாரிலபட்டரின்‌ 
அந்திமக்‌ காலத்தில்‌ ஆசார்யாள்‌ அவரை வாதத்தில்‌ ஜயித்‌ 
14. ; $ 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தார்‌ *. இன்னொருவரான மண்டனமிச்ரரை ஜயித்து அவரைத்‌ 
தனது நாலு பிரதான சிஷ்யர்களில்‌ ஒருவரான ஸுரேச்வரா 
சாரியராக ஆக்கினார்‌. 

வேத மதத்துக்குள்ள பதினாலு ஆதாரங்களில்‌ ஒன்றான 
மீமாம்ஸையை ஆசாரியாள்‌ கண்டித்தார்‌ என்றால்‌, அது 
அடியோடு தப்பு என்று நிராகரணம்‌ பண்ணினார்‌ என்று 
அர்த்தமில்லை. 'மீமாம்ஸையில்‌ சொன்ன கர்மாக்களைப்‌ 
பண்ணியாகத்தான்‌ வேண்டும்‌. ஆனால்‌ மீமாம்ஸகர்‌ போல்‌ 
ஈச்வர பக்நியில்லாமல்‌ பண்ணக்‌ கூடாது. அந்தக்‌ கர்மாவே 
தருகிற ஸ்வர்க்காதி பலன்களை ஈச்வரனுக்கு அர்ப்பணம்‌ 
பண்ணிவிட்டு, இந்தக்‌ கர்மபல இயாகத்தினாலே சித்த 
சுத்தியை ஸம்பாதித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. பலதாதா 
ஈச்வரன்‌ என்று உணர்ந்தால்தான்‌ சின்னதான, ஸ்வர்க்கம்‌ 
முதலான பலன்களை விட்டு ஈச்வரன்‌ தருகிற பெரிய பலனான 
சத்த சுத்திக்குப்‌ போக முடியும்‌' என்பதே ஆசாரியாளின்‌ 
உபதேசம்‌. மீமாம்ஸகர்களின்‌ கர்மானுஷ்டானம்‌ முழுக்கவும்‌ 
ஆசாரியாளுக்கு ஸம்மதமானதுதான்‌. ஆனாலும்‌ கர்மாவுக்‌ 
காகவே கர்மா (end in itself) என்று நினைத்து அவர்கள்‌ அதற்கு 
மேல்‌ போகாமல்‌ - பலதாதாவான ஈச்வரனிடம்‌ பக்தி, அதற்‌ 
கப்புறம்‌ அந்த ஈச்வரனேதான்‌ நாமாகி இருப்பதை அனுபவத்‌ 
தில்‌ ADAD ஞானம்‌ ஆகிய இவற்றுக்குப்‌ போகாமல்‌ - நின்று: 
விட்டது தப்பு என்று உபதேசம்‌ பண்ணினார்‌. கர்மாவை 
அவர்‌ ஆக்ஷேபிக்கவே இல்லை என்பதால்தான்‌ தமது சரீரத்தை 
விடுவதற்கு முன்‌ கடைசியாக உபதேசித்த “ஸோபான 
பஞ்சக'த்தை, 

வேதோ நித்யம்‌ அதீயதாம்‌ 
ததுதிதம்‌ கர்மஸ்வனுஷ்டீயதாம்‌ 

என்று ஆரம்பித்தார்‌. “இனமும்‌ வேத அத்யயனம்‌ பண்ணுங் 
கள்‌. அதிலே சொல்லியுள்ளபடி கர்மாக்களை நன்றாக 
அனுஷ்டானம்‌ பண்ணுங்கள்‌ என்று அர்த்தம்‌. 

அனால்‌ இப்படிக்‌ கர்மாவுடனே நின்றுவிடக்‌ கூடாது. 
அதை ஈச்வரார்ப்பணம்‌ பண்ண வேண்டும்‌. இதனால்‌ சித்த 
* அருள்‌ உரை' 18-வது புத்தகத்திலுள்ள “முருகனின்‌ வடநாட்டு 
அவதாரம்‌' என்ற உரையைப்‌ பார்க்கவும்‌. 

5. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சுத்தியை உண்டாக்கிக்‌ கொண்டு அப்புறம்‌ ஞானோபதேசம்‌ 
வாங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. அப்புறம்‌ கர்மாவை எல்லாம்‌ 
நிறுத்திவிட்டு ஸன்னியாஸியாகி அந்த உபதேசத்தையே 
தியானம்‌ பண்ணி, விசாரம்‌ பண்ணி, சொந்த அனுபவமாக்கடிக்‌ 


கொள்ள வேண்டும்‌. இப்படிப்‌ படிப்படியாகக்‌ கொண்டு 
` போகிறார்‌. 


ஈச்வரனிடத்தில்‌ கொண்டுவிடவே ஏற்பட்ட வேதத்தின்‌ 
கர்ம காண்டத்தை, அப்படிப்‌ பண்ணவிடாமல்‌ வெறும்‌ - 
கர்மாவோடேயே நிறுத்தி, சாச்வத ஆனந்தமான அத்வைத 
மோக்ஷத்தில்‌ சேர்ப்பதற்கு வழி பண்ணித்‌ தருவதற்குப்‌ பதில்‌, 
புண்ய கர்மா செலவழிகிற வரையில்‌ மாத்திரம்‌ வெறும்‌ போக 
பூமியான ஸ்வர்க்கத்தில்‌ சேர்ப்பதோடு நின்றுவிடுவார்களே 
என்பதற்காகத்தான்‌ மீமாம்ஸகர்களை ஆசாரியாள்‌ கண்டனம்‌ 
பண்ணினார்‌. 


கர்மாக்களை ,விஸ்தாரம்‌ பண்ணி அது பற்றின வேதச்‌ 
சட்டங்களை வியாக்கியானம்‌ செய்கிறதில்‌ மீமாம்ஸா 
சாஸ்திரம்‌ சொல்கிற அவ்வளவும்‌ ஏற்க வேண்டியதுதான்‌. 
ஏனென்றால்‌ வேத சப்தத்தை விசாரிக்கிறபோது அந்தச்‌ 
சாஸ்திரம்‌ இந்த சப்தப்‌ பிரமாணத்துக்கு அப்படியே surrender 
(சரணாகதி) பண்ணி, அதனாலேயே அதனுடைய அர்த்தத்தை 
உள்ளபடித்‌ தெரிந்து கொண்டு நிர்ணயம்‌ பண்ணி விடுகிறது. 
எனக்கு மீமாம்ஸையைப்‌ பற்றி ஒன்று வேடிக்கையாகத்‌ 
தோன்றுகிறது. மீமாம்ஸா சாஸ்திரம்‌ கண்ணுக்குத்‌ தெரிகிற 
ஒரு ஸ்வாமியிடம்‌  “ஸரன்டர்‌' செய்து, அதனாலே 
அவனுடைய ஸ்வரூபத்தைத்‌ தெரிந்து கொள்ளப்‌ பிரயத்னம்‌ 
செய்யவில்லைதான்‌. அதனால்‌ என்ன? “வேதம்தான்‌ பெரிய 
ஸ்வாமி. வேத சப்தம்‌ கண்ணுக்குத்‌ தெரிகிற ஸ்வாமியாக 
இல்லா விட்டாலும்‌ காதுக்குக்‌ கேட்கிற ஸ்வாமியாக இருக்‌ 
கிறது. அந்தச்‌ சப்தம்‌ சொல்கிற கர்மாக்களை எதிர்க்‌ கேள்வி 
கேட்காமல்‌ பண்ணுவோம்‌. இங்கே ஒரே “ஸரன்டர்‌'தான்‌. 
இப்படி 'ஸரன்டர்‌' பண்ணி வேத வாக்கியங்களின்‌ தாத்பரி 
யத்தை நிர்ணயம்‌ பண்ணுவோம்‌” என்று மீமாம்ஸகர்கள்‌ இருந்‌ 
திருக்கிறார்கள்‌. அதனால்‌ கண்ணுக்குத்‌ தெரிகிற ஸ்வாமியை 
அவர்கள்‌ நம்பினாலும்‌ நம்பாவிட்டாலும்‌, காதுக்குக்‌ கேட்கிற 

16 


.CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வேத ஸ்வாமியின்‌ ஸ்வரூபத்தை (அர்த்தத்தை) நன்றாகத்‌ 
தெரிந்து கொண்டு சொல்லிவிட்டார்கள்‌ என்று நான்‌ நினைப்‌ 
பதுண்டு! 


அர்த்த நிர்ணயம்‌ 


வேதத்தின்‌ வாக்கியம்‌ ஒன்று இருக்கிறது: அதக்‌ 
ஒன்று இருக்கிறது. அதிலே என்ன அபிப்பிராயம்‌ கலட்ட 
இருக்கிறது என்பதை எப்படித்‌ தெரிந்து See ones 
தீர்மானத்தை வலியுறுத்த அது ட்ட X று 
தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால்‌ என்ன ட து? 

வேதத்தை அர்த்தம்‌ செய்வதற்குச்‌ சில see ருக்‌ 
இன்றன. அவற்றை மீமாம்ஸா சாஸ்திரம்‌ சொல்‌ றது, 2 pi 
என்றெ சட்டத்திற்கு 'லா ஆஃப்‌ படம்‌ 
மீமாம்ஸைதான்‌.  சர்க்காரில்‌: அனைக்க ண m 
பண்ணும்போது, அவற்றின்‌ அர்த்தத்தைப்‌ பற்றி ய ச்‌ 
குளறுபடி. உண்டாகும்‌. அப்போது அந்தச்‌ சட்டத்தை a ine 
யானம்‌ பண்ண இன்னொரு சட்டம்‌ காபி த A 
Law of interpretation. வேதத்துக்கு இல்ம்‌ ee தட 
அதில்‌ வேதத்தை அர்த்தம்‌ செய்து கொள்ளச்‌ Gls 
ஏற்படுத்தியிருக்கிறார்கள்‌. 


i i d i ர்வதா, பலம்‌, 

க்ரம-உபஸம்ஹாரம்‌, அ௮ப்யாலம்‌, ஆபூ ; k 

PRE தம்‌, உபபத்தி என்று ஆறு apadi an eee 
றால்‌ வேதமந்திரங்களின்‌ உத்தேசத்தைத்‌ தரிந்து 

லாம்‌ என்று மீமாம்ஸை சொல்கிறது. ‘ r 

S is 5 
i i ம்‌ ஒரே விஷயமாக இருந்தால்‌ அதுதான்‌ 
உத்தமம்‌. இது இரண்டுக்கும்‌ நடுவில்‌ ஆயிரம்‌ ஸமாசாரம்‌ 


சொல்லியிருந்தாலும்‌ இந்த ஆயிரம்‌ ஸமாசாரமும்‌ அந்த ஒரே 
à 17 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


உத்தேசத்தைத்‌ தீர்மானிக்கத்தான்‌ வந்திருக்கின்றன என்று 
ஸந்தேஹம்‌ இல்லாமல்‌ சொல்லி விடலாம்‌. இதற்குத்தான்‌ 
“உபக்ரம-உபஸம்ஹாரம்‌' என்று பெயர்‌. 'உபக்ரமம்‌' என்றால்‌ 
தொடக்கம்‌; 'உபஸம்ஹாரம்‌' என்றால்‌ முடிவு. 


ஓர்‌ உபன்னியாசத்திலோ ஒரு கட்டுரையிலோ ஒரே 
விஷயத்தைத்‌ திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தால்‌, 
அப்படிச்‌ சொல்லப்படுகிற விஷயத்தைத்‌ தீர்மானம்‌ பண்ணு 
வதற்காகத்தான்‌ அந்த உபன்னியாசம்‌, அல்லது கட்டுரை 
என்று தீர்மானித்து விடலாம்‌. பிரசங்கம்‌ எதைப்பற்றி என்று 
தெரியாது; இன்விடேஷனைப்‌ பார்க்கவில்லை; நோட்டீஸ்‌ 
போடவில்லை. ஆரம்பித்துப்‌ பதினைந்து நிமிஷம்‌ கழித்துத்‌ 
தான்‌ நாம்‌ வந்தோம்‌. அந்தப்‌ பிரஸங்கத்தின்‌ நடுவில்‌ பிரஸங்கி 
அனேக சமாசாரங்களைச்‌ சொல்கிறார்‌. ஆனாலும்‌ எது திருப்‌ 
பித்‌ திருப்பிச்‌ சொல்லப்படுகிறதோ அதுதான்‌ அந்தப்‌ பிரஸங்‌ 
கத்தின்‌ தீர்மானம்‌ என்று முடிவு செய்யலாம்‌. ஒன்றை அடிக்கடி 
திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்வது, அல்லது செய்வதுதான்‌ 
அப்யாஸம்‌'. ஏதாவது ஒன்றை மனனம்‌ பண்ண வேண்டுமென்‌ 
றால்‌ திருப்பித்‌ திருப்பி உருப்போடுகிறோம்‌. திருப்பித்‌ இருப்பி 
தண்டால்‌ முதலியன போடுகிறார்கள்‌; அது தேகப்பியாஸம்‌. 
அப்படி ஒரு விஷயத்தைத்‌ தீர்மானம்‌ பண்ணுவதற்கு உபயோ 
கப்படுவது 'அப்யாஸம்‌'. இருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்லப்படும்‌ 


விஷயந்தான்‌ அதன்‌ வான இர்‌ எனல்‌ ரிந்‌ 
கொள்ள வேண்டும்‌. டட Bee என்று தெரித்து 


இன்னொன்று “அ 
நாள்‌ கேட்டிருக்கிறே 
கிறோம்‌. நேற்று, நேற்று 


அனுகுணமானவையே. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இப்படி ஒரு விஷயத்தைத்‌ தீர்மானம்‌ பண்ணுவது “அபூர்வதா' 


- புதிதாகச்‌ சொல்லப்படும்‌ விஷயம்‌. பூர்வத்தில்‌ வராதது 
அபூர்வதா. 


இப்படியேதான்‌ ஒரு புஸ்தகத்தில்‌ அனேக விஷயங்கள்‌ 
சொல்லியிருந்தாலும்‌ எதற்குப்‌ பலன்‌ சொல்லியிருக்கிறதோ, 
இப்படிச்‌ செய்தால்‌ என்ன பலன்‌ வரும்‌' என்று சொல்லியிருக்‌ 
கிறதோ அதுதான்‌ அந்தப்‌ புஸ்தகத்தின்‌ தீர்மானம்‌ என்று 
தெரிந்து கொள்ள வேண்டும்‌. இதற்குத்தான்‌ “பலம்‌” என்று 
பெயர்‌. 


அனேக சமாசாரங்களைச்‌ சொல்லிக்‌ கொண்டு வருகிறோம்‌. 
நடுவில்‌ ஒரு கதை சொல்லி ஒன்றைப்பற்றி ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுகிறோம்‌. எதைப்பற்றி ஸ்தோத்திரம்‌ பண்ணு 
திறோமோ அந்த விஷயந்தான்‌ பிரதானம்‌. அதைச்‌ சொல்வதற்‌ 
காகத்தான்‌ கதையெல்லாம்‌ சொன்னது என்று புரிந்து 
கொண்டு விடலாம்‌. கதைகளை ஆதாரமாகச்‌ சொல்லி ஒன்றை 
ஸ்தோத்திரம்‌ பண்ணுவதற்கு “அர்த்த வாதம்‌' என்று பெயர்‌. 
இதன்‌ மூலமும்‌ தீர்மானத்தைக்‌ கண்டுபிடித்து விடலாம்‌. 


ஒன்றைச்‌ சொல்லி அதற்குக்‌ காரண நிரூபணம்‌, பொருத்தம்‌ 
முதலியவை விளக்கப்பட்டிருந்தால்‌ அந்த விஷயந்தான்‌, 
முக்கியமான உத்தேசம்‌. இந்த முறைக்கு உபபத்தி 
என்று பெயர்‌. 


உபக்ரமோபஸம்ஹாரெள அப்யாஸோ 
(அ) பூர்வதா பலம்‌ 
அர்த்தவாதோபபத்தீ ச லிங்கம்‌ தாத்பர்ய 
நிர்ண்யே 
என்று இந்த ஆறு விதமான லிங்கங்களினால்‌ ஒன்றைத்‌ 
தீர்மானம்‌ செய்து கொள்ளலாம்‌ என்று மீமாம்ஸா சாஸ்திரத்‌ 
தில்‌ சொல்லப்படுகிறது. இவற்றுக்கு தாத்பர்ய லிங்கம்‌ என்று 
பெயர்‌. 
சம்ஸ்கிருதத்தில்‌ “ஷிங்கம்‌' என்றால்‌ அடையாளம்‌ என்பது 
பொருள்‌. ஆரம்பமும்‌ முடிவும்‌ சொல்ல முடியாத பரமாத்ம 
தத்வத்துக்கும்‌, -நீள தருவ: இருக்கிற பிரபஞ்சத்துக்கும்‌ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அடையாளமாக இருப்பதுதான்‌ கோயில்களில்‌ உள்ள லிங்கம்‌. 
லிங்கத்தைக்‌ குறி என்றும்‌ சொல்லலாம்‌. குறிப்பு என்றும்‌ 
சொல்வது உண்டு. ஒரு உபன்னியாஸமோ, ஒரு புஸ்தகமோ 
எந்தத்‌ தீர்மானத்தைச்‌ சொல்கிறது, எந்த முடிவை வற்புறுத்து 
கிறது என்பதை இந்த ஆறுவிதமான குறிப்புகளை வைத்துக்‌ 
கொண்டே நாம்‌ தீர்மானம்‌ பண்ணிவிடலாம்‌. 


வேதத்தில்‌ சொல்லப்பட்ட ஒரு வாக்கியமோ ஓர்‌ 
அத்தியாயமோ எந்த விஷயத்தைத்‌ தீர்மானிக்கிறது என்பதைச்‌ 
கண்டுபிடிக்க இந்த ஆறு தாத்பர்ய லிங்கங்களைக்‌ கொண்டே, 
ஆறு விதமான குறிப்புகளைக்‌ கொண்டே தீர்மானம்‌ செய்து 
கொள்‌ என்று சொல்கிறது மீமாம்ஸா நியாயம்‌! 


மீமாம்ஸைக்‌ 
கொள்கைகள்‌ 


விட்டால்‌ போகட்டும்‌. நாம்‌ பண்ண வேண்டியது வேதத்தில்‌ 
சொன்னபடி கர்மானுஷ்டானம்‌ செய்து வருவதுதான்‌. அந்தக்‌ 
கர்மாவே பலன்‌ தரும்‌. காரியம்‌ பண்ணினால்‌ பலன்‌ 
இல்லையா? நடுவில்‌ ஸ்வாமி என்றொருவர்‌ எதற்கு? காரியமே 
பலனைத்‌ தருகிறது. நம்மகத்துத்‌ தோட்டத்தில்‌ இருக்கிற 
வாழை இலையைப்‌ பறித்து வருவதற்குக்‌ கறிகாய்‌ காரனுக்குப்‌ 
இப்படித்தான்‌ நம்‌ 


கிறோம்‌. அதனால்‌ நெல்‌ விளைகிறது. அது மாதிரி வேதம்‌ 

நமக்குத்‌ தெரியாததைச்‌-சொல்லுகறபடி காரியம்‌ பண்ணினால்‌ 

பலனுண்டு. காரியத்துக்குப்‌ பலன்‌ தர ஸ்வாமி வேண்டுமென்‌ 

கிற அவசியமில்லை. ஜகத்தை ஸ்வாமி உண்டு பண்ணியிருக்க 
2t 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வேண்டுமே யென்றால்‌, “ஸ்வாமி உண்டு பண்ணுவானேன்‌? 
இப்பொழுது இருப்பது போலவே ஐகத்‌ எப்பொழுதும்‌ 
இருந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று உண்டானதாக ஏன்‌ 
ஒப்புக்‌ கொள்ள வேண்டும்‌?' என்பார்கள்‌. 


ந கதாசித்‌ அநீத்ருசம்‌ ஜகத்‌! 


இந்த ஜகத்‌ எப்பொழுதும்‌ இப்படித்தான்‌ இருந்து 
கொண்டிருக்கிறது. இப்படி இல்லாமல்‌ எப்பொழுதும்‌ இருந்த 
இல்லை. காரியம்‌ பண்ணு, அதுவே பலன்‌ கொடுக்கும்‌ - 
என்ஜினைச்‌ சுற்றினால்‌ மோட்டார்‌ ஓடுகிற மாதிரி. 


புத்திக்கு அகப்படாததை வேதம்‌ சொல்லுகிறது. அதன்படி 
கர்மா பண்ணினால்‌ பலன்‌ உண்டாகிறது. அனாதியாகச்‌ சப்தம்‌ 
இருக்கிறது. அதுதான்‌ வேதம்‌. காலமும்‌ ஆகாசமும்‌ போல 
எப்பொழுதும்‌ வேதமும்‌ இருக்கிறது. நம்முடைய புத்திக்கு 
எட்டாததைச்‌ சொல்ல வேதம்‌ இருக்கிறது. 


கெட்டது பண்ணினால்‌ கெட்ட பலனும்‌ நல்லது பண்ணி 
னால்‌ நல்ல பலனும்‌ உண்டாகின்றன. காரியம்‌ பலன்‌ கொடுத்‌ 
துக்‌ கொண்டேயிருக்கிறது. அந்தப்‌ பலனை ௮னுபவித்துக்‌ 
கொண்டு சுற்றிக்‌ கொண்டேயிருக்கிறோம்‌. இதற்கு ஸ்வாமி 
வேண்டாம்‌. வேதம்‌ சொன்ன வேலையைச்‌ செய்யாமல்‌ நாம்‌ 
இருக்கக்‌ கூடாது. அப்படியிருப்பது பாபம்‌. அதனால்‌ நமக்கு. 
நரகம்‌ கிடைக்கும்‌. 


“கர்மாவை நிறுத்தினால்‌ பாபம்‌ உண்டாகும்‌. நித்தியமென்‌ 
றும்‌, நைமித்திகமென்றும்‌, காம்யமென்றும்‌ கர்மாக்கள்‌ மூன்று 
விதமிருக்கின்றன. நித்திய கர்மாக்கள்‌ எப்பொழுதும்‌ பண்ண 
வேண்டியவை. ஒரு நிமித்தத்தில்‌ பண்ணுவது நைமித்திகம்‌. 
கிரஹணம்‌ வருகிறது. அப்பொழுது ஸ்நானம்‌, தர்ப்பணம்‌ 
முதலியவை செய்ய வேண்டும்‌. யாராவது பெரியவர்‌ நம்‌ 
வீட்டிற்கு வந்தால்‌, அவருக்கு உபசாரம்‌ முதலியவை செய்ய 
வேண்டும்‌. இவையெல்லாம்‌ நைமித்திகம்‌. ஒரு ஸந்தர்ப்பம்‌ 
நேரும்போது பண்ணுவது நைமித்திகம்‌. நித்திய - நைமித்திகங்‌ 
களை எல்லோரும்‌ அவசியம்‌ பண்ண வேண்டும்‌. மூன்றாவ 
தான காம்யம்‌ என்பது 2G, பிரயோஜனத்தை இச்சித்துப்‌ 


SEN In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


| 
பண்ணுவது. மழை வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது; வருண 
ஜபம்‌ பண்ணுகிறோம்‌. பிள்ளை வேண்டுமென்ற ஆசை இருக்‌ 
கிறது; புத்ர காமேஷ்டி செய்கிறோம்‌. ஆயுளை உத்தேசித்து 
ஆயுஷ்ய ஹோமம்‌ பண்ணுகிறோம்‌. இவை காம்யம்‌. இவற்றை 
ஒருவன்‌ பண்ணித்தானாக வேண்டுமென்கிற அவசியமில்லை. 


இது மீமாம்ஸகர்கள்‌ மதம்‌. அவர்கள்‌ சொல்லும்‌ யுக்திகள்‌ 
வேறு இருக்கின்றன. 

நித்ய கர்மாவுக்கு லக்ணம்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 
கர்மாக்கள்‌ அகரணே ப்ரத்யவாய ஜனகம்‌, கரணே 
(அ) ப்யுதயம்‌ என்று. இரண்டு வகை. செய்யாவிட்டால்‌ 
உபத்திரவத்தைத்‌ தருவது ஒன்று. செய்தால்‌ ஸந்தோஷத்தைத்‌ 
தருவது இன்னொன்று, “அகரணே” என்றால்‌ “செய்யாவிட்‌ 
டால்‌'; 'பிரத்யவாயம்‌' என்றால்‌ “உபத்திரவம்‌”. ‘srar 
என்பது “செய்தால்‌; 'அப்யுதயம்‌” என்பது ஸந்தோஷத்திற்குக்‌ 
காரணமான பலன்‌. நல்ல கிருஹம்‌, தனம்‌, புத்திரர்‌, கீர்த்தி, 
அறிவு இவையெல்லாம்‌ அப்யுதயம்‌ என்பதில்‌ சேர்ந்தவை; 
வேதாந்தத்தில்‌ “நிஃச்ரேயஸம்‌” என்று ஒன்று சொல்லப்பட்‌ 
டிருக்கிறது. எந்த ஸந்தோஷம்‌ பெரிய ஸந்தோஷமோ அந்தப்‌ 
பேரானந்தமான மோக்ஷம்தான்‌ நிஃச்ரேயஸம்‌. சின்ன 
ஸந்தோஷத்துக்குக்‌ காரணமானது 'அப்யுதயம்‌'. இதைப்பற்றித்‌ | 
தான்‌ மீமாம்ஸை சொல்லும்‌. வேதாந்தத்தில்‌ கூறப்பட்ட | 
நிஃச்ரேயஸமான பெரிய ஸந்தோஷம்‌, பேரானந்தம்‌ பற்றி 
மீமாம்ஸை சொல்லாது. அது சொல்லும்‌ ஸ்வர்க்கவாஸமும்‌ 
அப்யுதயத்தைச்‌ சேர்ந்ததுதான்‌. ; 


வேலை என்றால்‌ அதற்குக்‌ கணக்குண்டு. தகுந்த பலனும்‌ 
உண்டு. இது கர்ம மார்க்கம்‌. செய்தால்‌ நல்ல ஸந்தோஷம்‌ 
ற்போனால்‌ உபத்திரவம்‌ 


நித்ய கர்மாவைச்‌ செய்யாவிட்டால்‌ உபத்திரவம்‌ 
உண்டாகும்‌. 2 
ஸந்தியாவந்தனம்‌ பண்ணு என்றால்‌, இக்‌ காலத்தில்‌, 


“செய்யமாட்டேன்‌, அந்தப்‌ பலன்‌ எனக்கு 6ே 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுக்கு மீமாம்‌ை 
a 


வண்டாம்‌' என்று 
ஸயால்‌ ஸுலபமா 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கப்‌ பதில்‌ சொல்லி விடலாம்‌. ஸந்தியாவந்தனம்‌ என்பது 
பலனுக்காகப்‌ பண்ணும்‌ காம்யமான (optional) கர்மா இல்லை; 
அதைப்‌ பண்ணாமற்‌ போனால்‌ உபத்திரவம்‌ உண்டாகும்‌ 
என்று மீமாம்ஸை சொல்கிறது! 


பண்ணினால்‌ பலன்‌ என்பது நியாயம்‌. பண்ணாவிட்டால்‌ 
உபத்திரவம்‌ என்பது என்ன நியாயம்‌? ஸந்தியாவந்தனம்‌ 
பண்ணாவிட்டால்‌ தோஷம்‌ என்கிறார்கள்‌. பண்ணினால்‌ 
ஐச்வரியம்‌ வரும்‌ என்று சொல்ல மாட்டார்கள்‌. செய்யா 
விட்டால்‌ உபத்திரவம்‌ என்னும்‌ வகையில்‌ சேர்ந்தது அது. 


கோயிலில்‌ அர்ச்சனை, அபிஷேகம்‌, அன்னதானம்‌ 
முதலியவை பண்ணினால்‌ விசேஷ பலன்‌ உண்டு என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவை 'கரணே அப்யுதயம்‌' என்னும்‌ 
வகையைச்‌ சேர்ந்தவை. இது நியாயமாகப்‌ படுகிறது. 


“அகரணே ப்ரத்யவாயம்‌' என்பது நியாயமா? லோகத்தில்‌ 
அதற்குத்‌ திருஷ்டாந்தம்‌ உண்டா? 
உண்டு. 


நாம்‌ பிச்சைக்காரனுக்கு அரிசி போடுகிறோம்‌. ஏதாவது 
ஸொலஸைட்டிக்கு ' நன்கொடை கேட்டால்‌ நூறு, இருநூறு 


ரூபாய்‌ கொடுக்கிறோம்‌. பரோபகாரம்‌ பண்ணினால்‌ 
புண்ணியம்‌ உண்டென்று பண்ணுகிறோம்‌. சில சமயங்களில்‌ 
உபகாரம்‌ பண்ண வேண்டாமென்று தோன்றுகிறது. 


புண்ணியம்‌ வேண்டாமென்று நினைக்கிறோம்‌. அப்பொழுது 
முடியாது என்று சொல்லி விடுகிறோம்‌. கடமையை செய்ய 
வேண்டியதுதான்‌; அதற்குமேல்‌ தானம்‌, தாமம்‌ இவை 
போன்றவைகளைச்‌ செய்ய முடியாவிட்டால்‌ பெரிய தோஷம்‌ 
என்று சொல்ல முடியாதுதான்‌. 


ஒருவனிடம்‌ நாம்‌ 500 ரூபாய்‌ கைமாற்று வாங்கி இருந்‌ 
தோம்‌. அதைத்‌ திருப்பித்‌ தராமல்‌ அவனிடம்‌, "உனக்கு 500 
ரூபாய்‌ கொடுக்கிற புண்ணியம்‌ எனக்கு வேண்டாம்‌ , என்றால்‌ 
அவன்‌ விடுவானா? “நான்‌ புண்ணியத்திற்கு வரவில்லை. 
கொடுத்ததைக்‌ கேட்கத்தான்‌ வந்தேன்‌ என்று சொல்லுவான்‌. 


ள்‌ ப ர்‌ ஸ்ட வ்‌ 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கேஸ்‌ போட்டு, நமக்கு அதிகப்படி தண்டனையும்‌ வாங்க 
வைப்பான்‌. இது “அகரணே ப்ரத்யவாய ஜனக'த்தைச்‌ 
சேர்ந்தது. 


அதைப்போலத்தான்‌ ஸந்தியா வந்தனமும்‌! ஸந்தியாவந்‌ 
தனம்‌ பண்ண மாட்டேன்‌ என்பது வாங்கின கடனைத்‌ 
திருப்பித்‌ தர முடியாது என்கிறதைப்‌ போல! 


தமிழில்‌ ஸந்தியா வந்தனத்தைக்‌ காலைக்‌ கடன்‌, மாலைக்‌ 
கடன்‌ என்றே சொல்வார்கள்‌. அந்தப்‌ பெயர்கள்‌ மிகவும்‌ 
அழகாய்‌ இருக்கின்றன. 

'கடன்‌ வாங்கின திருஷ்டாந்தம்‌ சொன்னால்‌ போதாது. 
யார்‌ எங்கே கடன்‌ வாங்கினார்கள்‌? ஸந்தியா வந்தனம்‌ 
யாரிடம்‌ கடன்‌ வாங்கப்பட்டது?” என்று சிலர்‌ கேட்கலாம்‌. 


வேதத்தில்‌ “தைத்ரீய ஸம்ஹிதை' (V1-3)யில்‌ “பிராமணன்‌ 
பிறக்கும்பொழுதே மூன்று  கடனோடு பிறந்திருக்கிறான்‌. 
ரிஷிருணம்‌, தேவருணம்‌, பிதிர்ருணம்‌ என்று மூன்று கடன்கள்‌ 
உண்டு' என்று சொல்லியிருக்கிறது. “வேதம்‌ ஓதுவதால்‌ ரிஷிக்‌ 
கடனும்‌, யாகமும்‌ பூஜையும்‌ ஸந்தியாவந்தனாதி உபாஸனை 
களும்‌ பண்ணுவதால்‌ தேவர்கடனும்‌, தர்ப்பணம்‌ சிராத்தம்‌ 
இவற்றால்‌ பிதிர்கடனும்‌ தீர்கின்றன” என்கிறது. கடன்‌ வாங்‌ 
கினது நமக்குத்‌ தெரியாது. தெரியாததை வேதம்‌ சொல்லி 
யிருக்கிறது. அதைக்‌ கொண்டு நாம்‌ யுக்தி பண்ணிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. நம்பிக்கையுள்‌। 
யுக்தி தோன்றும்‌. இல்லாதவர்களுக்கு விபரீத யுக்தி தோன்றும்‌. 


இரண்டு ஸஹோதரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஒருவன்‌ 
மாஜிஸ்டிரேட்‌ உத்தியோகம்‌ பார்க்கிறான்‌. மற்றவன்‌ 
வைதிகன்‌. முதலாமவனுக்குக்‌ கச்சேரி(௦௦பாடுக்குப்‌ போகிற கடன்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. அவன்‌ கச்சேரிக்குப்‌ போகாமல்‌, “இரண்‌ 
டாமவன்‌ போகவில்லையே; நான்‌ மட்டும்‌ எதற்காகப்‌ போக 
வேண்டும்‌?” என்றால்‌, “நீதான்‌ மனுப்போட்டாய்‌; வேலை 
செய்யும்படி உத்தரவு போட்டோம்‌; நீ வருவதாக ஒப்புக்‌ 
கொண்டாய்‌. ஆகையால்‌, நீதான்‌ வரவேண்டும்‌” என்று 
அதிகாரிகள்‌ சொல்லுவார்கள்‌. அதைப்‌ போல 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ainean 


என்பதான மனுப்‌ போட்டிருக்கிறோம்‌. அதற்கேற்றபடி கர்மாக்‌ 
களைச்‌ செய்ய வேண்டுமென்று உத்தரவாய்‌ இந்த (நிகழ்‌) 
ஜன்மா லபித்திருக்கிறது. உத்தரவு பண்ணியவர்‌ ஒருவர்‌ 
கண்ணுக்குத்‌ தெரியாமலே ஸர்வ ஸாக்ஷியாக இருக்கிறார்‌. இது 
வேதாந்தியின்‌ மதம்‌. எந்த வேலைக்காக ‘wey Gum 
டோமோ அதுவே நமக்குப்‌ பலனைத்‌ தருகிறது என்பது 
மீமாம்ஸர்கள்‌ மதம்‌. கர்ம பலன்‌ தானே நடக்கும்‌ (Automatic) 
என்பது இவர்களுடைய மதம்‌. 


ஆகக்கூடி, இரண்டு அபிப்பிராயங்களின்‌ படியும்‌ கர்மாவுக்‌ 
கேற்ற ஜன்மம்‌ நமக்கு வந்திருக்கிறது. இதற்கேற்ற கர்மாக்களை 
நாம்‌ செய்ய வேண்டும்‌. செய்யா விட்டால்‌ உபத்திரவம்‌ உண்‌ 
டாகும்‌. எங்கெங்கே பிறந்தோமோ அதற்கேற்பக்‌ கர்மாக்‌ 
களைச்‌ செய்ய வேண்டும்‌. லோகத்தில்‌ ஆசார அனுஷ்டானங்‌ 
கள்‌ முறையாக இருக்க வேண்டும்‌. வேதார்த்தங்களைத்‌ தான்‌ 
தெரிந்து கொண்டு, மற்றவர்கள்‌ துக்கப்பட்டால்‌ சாந்தப்‌ 
படுத்திக்‌ கொண்டு, அவர்களுடைய தொழில்களைப்‌ போதித்‌ 
துக்‌ கொண்டு இருக்க வேண்டியது பிராமணன்‌ கடமை. 
இம்மாதிரியே ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ தங்களுக்கு ஏற்பட்ட 
கர்மாக்களைச்‌ செய்ய வேண்டும்‌. வாணியன்‌ எண்ணெய்‌ 
ஆட்டித்‌ தர வேண்டும்‌. செருப்புத்‌ தைப்பவன்‌ செருப்பு தைத்‌ 
துத்‌ தரவேண்டும்‌. பிராமணன்‌ கண்டவற்றைத்‌ தின்னாமல்‌ 
தேஹம்‌,. மனஸ்‌, ஆத்மா என்பவற்றில்‌ பரிசுத்தனாக இருந்து 
கொண்டு பரமாத்மத்‌ தியானம்‌ பண்ணிக்‌ கொண்டு இருக்க 
வேண்டும்‌. மற்றவர்களையும்‌ தியானம்‌ பண்ணிக்‌ கொண்டு 
இருக்கும்படிச்‌ சொல்ல வேண்டும்‌. அதற்குத்தான்‌ அவரவருக்‌ 
கும்‌ மானியம்‌ ஏற்பட்டிருந்தது. பழைய காலத்தில்‌ ஒவ்வொரு 
தொழிலாளிக்கும்‌ அவனுடைய தொழிலைச்‌ செய்வதற்காக 
மானியம்‌ கொடுத்திருந்தார்கள்‌. அந்தத்‌ தொழிலை நிறுத்தி 
விட்டால்‌ லெளகிகத்திலும்‌ உபத்திரவம்‌ உண்டாகும்‌. 
அவனுடைய மானியத்தைப்‌ பிடுங்கி _ மற்றொருவனுக்குக்‌ 
கொடுத்து விடுவார்கள்‌. இந்தக்‌ காலத்தில்‌ அந்த நிலத்துக்கு 
வரி போட்டு விடுவார்கள்‌. ஆகவே சாஸ்திரப்படி அவரவருக்‌ 
கான கர்மாக்களைப்‌ பண்ணாதவர்களுக்குப்‌ பாபம்‌ உண்‌ 
டாவதோடு லெளகிக ஸெளகர்யங்களும்‌ இல்லாமற்‌ போய்‌ 


விடும்‌. அந்தக்‌ கர்மாவைச்‌ செய்வதனால்தான்‌ மரியாதை - 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


-ANS 


உண்டாயிற்று. எதற்காக, எப்படி நம்முடைய ஜன்மம்‌ 
ஏற்பட்டதோ அதை அப்படியே பண்ணாமல்‌ இருப்பதனால்‌ 
தான்‌ இப்போது நம்முடைய தேசத்தில்‌ இந்த மாதிரிக்‌ கஷ்ட 
மான நிலைமை ஏற்பட்டு விட்டது. அந்த அந்தத்‌ தொழிலைச்‌ 
செய்து கொண்டு வந்தால்‌, அதனால்‌ மற்றவர்களுக்கும்‌ 
QamAs ஸெளகர்யங்கள்‌ ஏற்படும்‌. அந்த நிலை மாறி 
விட்டதனால்தான்‌ இப்பொழுது தரித்திர நிலை வந்துவிட்டது. 


“அகரணே ப்ரத்யவாய ஜனக'மாகிய நித்ய கர்மாக்கள்‌ 
ஸந்தியாவந்தனம்‌ முதலியவை. நித்ய கர்மாவைப்‌ பண்ணா 
விட்டால்‌ பாபம்‌ உண்டாகிறது. பண்ணினால்‌ பாபம்‌ 
இல்லாமையாகிற ஒரு லாபம்‌ உண்டாகிறது. அதற்குமேல்‌ 
க்ஷேமம்‌ உண்டாகிறது. கடனைத்‌ தவணைப்‌ பிரகாரம்‌ கொடுத்‌ 
தால்‌ கடன்‌ போய்விடுகிறதாகிற ஒரு லாபமும்‌, அதற்குமேல்‌ 
“நாணயமானவன்‌' என்ற நல்ல பெயரும்‌ உண்டாகும்‌. அந்த 
நாணயத்தால்‌ வியாபார, விருத்தி ஏற்படுகிறது. அதுபோல 
நித்திய கர்மாவினால்‌ பாபம்‌ இல்லாமற்போவது ஒன்று; 
சிரேயஸ்‌ உண்டாவது இரண்டு; ஆக இரண்டு லாபங்கள்‌ 
உண்டாகின்றன. 


“அகரணே ப்ரத்யவாய ஐநகம்‌, கரணே அப்யுதயம்‌' 
என்னும்‌ இந்த இரண்டும்‌ நமக்கும்‌ (வேதாந்திகளுக்கும்‌) 
உண்டு. நாமும்‌ இவற்றை ஒப்புக்‌ கொள்கிறோம்‌. 


இந்த மாதிரி உள்ள கர்மாக்களை எப்பொழுதும்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ அக்னிஹோத்ராதி ச்ரெளத கர்மாக்‌ 
களையும்‌ ஒளபாசனம்‌ முதலான ஸ்மார்த்த கர்மாக்களையும்‌ 
தவறாமல்‌ செய்துவர வேண்டும்‌. 


'ஜீவனோடிருக்கிற வரையில்‌ அக்னி ஹோத்திரம்‌ ' செய்ய 
வேண்டும்‌ என்று வேதம்‌ சொல்லுகிறது. அதைச்‌ செய்ய 
வேண்டும்‌. அப்படிச்‌ செய்து கொண்டிருப்பதே போதும்‌' 
என்பது மீமாம்ஸகர்‌ மதம்‌. ஆனால்‌ ஸன்னியாஸாசிரமத்தில்‌ 
அக்னி ஹோத்ரம்‌ முதலான கர்மாக்கள்‌ இல்லை. இப்படிக்‌ 

* கர்மாக்களை விட்டால்‌ அது பெரிய தோஷம்‌ என்பார்கள்‌. 


- 26 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


புத்தி பூர்வமாகக்‌ கர்மாக்களை விட்டுவிட்டு ஸன்னியாஸம்‌ 
வாங்கிக்‌ கொள்வது அவர்களுக்குக்‌ கிறிஸ்துவனாகவோ 
துருக்கனாகவோ ஆவதைப்‌ போன்றது. உபநிஷத்‌ 'கர்மாவைச்‌ 
செய்துகொண்டு நூறு வருஷம்‌ இருக்க வேண்டும்‌ என்கிறது 
(ஈசாவாஸ்யோபநிஷத்‌: 2-வது மந்திரம்‌.) தைத்திரீய ப்ராஹ்‌ 
மணம்‌, 'அக்னிஹோத்ர நெருப்பை அணைத்தால்‌ வீரஹத்தி 
தோஷம்‌ வருகிறது' என்று சொல்லுகிறது. ‘Ost கர்மாவைச்‌ 
செய்தால்‌ பாபம்‌ என்பது போல்‌ நித்ய கர்மாவை விட்டாலும்‌ 
பாபம்‌. ஸன்னியாஸி என்பவன்‌ கர்ம ப்ரஷ்டன்‌. ஆகையால்‌, 
அவனைப்‌ பார்த்தாலும்‌ பாபம்‌; பிராயச்சித்தம்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌' என்பது மீமாம்ஸகர்கள்‌ மதம்‌, 
'பாபியைப்‌ பார்த்தாலும்‌, பேசினாலும்‌, தொட்டாலும்‌, 
அவனோடு சேர்ந்து பங்க்தி போஜனம்‌ பண்ணினாலும்‌ 
நமக்குப்‌ பாபம்‌ ஓட்டிக்‌ கொள்ளும்‌. அதுபோல ஸன்னியாஸி 
யைப்‌ பார்க்கவும்‌ கூடாது” என்பது மண்டனமிச்ரர்‌ முதலான 
வர்களின்‌ அபிப்பிராயம்‌. 


“வேதத்தில்தானே ஞான காண்டத்தில்‌ ஸன்னியாலம்‌, 
ப்ரஹ்மம்‌, மோக்ஷம்‌, ஞானம்‌ என்பவை சொல்லப்பட்டிருக்‌ 
கின்றன? அவற்றைச்‌ சொல்லுவதும்‌ வேதம்தானே? அப்படி 
இருக்க நீங்கள்‌ அவற்றை வைகிறீர்களே?' என்று கேட்டால்‌, 
அவர்கள்‌ என்ன பதில்‌ சொல்லுகிறார்கள்‌ என்பதை 
இப்பொழுது பார்க்கலாம்‌. 


“ஞானம்‌, ப்ரஹ்மம்‌ என்பவை உபநிஷத்தில்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கின்றன என்பது உண்மைதான்‌. வேதம்‌ என்பது 
என்ன? வேதம்‌ சப்தம்‌, அதாவது வார்த்தை. அது எதற்கு. 
ஏற்பட்டது? தெரியாததைச்‌ சொல்ல ஏற்பட்டது. அது சப்த 
ப்ராமணம்‌. கண்ணுக்கும்‌ ஊகத்திற்கும்‌ அகப்படாததைத்‌ 
தெரிவிப்பது சப்த ப்ரமாணம்‌. அது உபயோகமில்லாத 
ஒன்றைச்‌ சொல்ல ஏற்பட்டதல்ல! எல்லா வார்த்தைகளுக்கும்‌ 
இரெண்டு வகைப்‌ பிரயோஜனம்‌ உண்டு. அதைச்‌ செய்‌, அல்லது 
அதைச்‌ செய்யாதே என்பதுதான்‌ சப்தத்தினுடைய 
பிரயோஜனம்‌. 

*“ப்ரவ்ருத்திர்வா நிவ்ருத்திர்வா நித்யேன 
க்ருதகேன வா 


27 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பும்ஸாம்‌ யேநோபதிச்யேத தத்‌ சாஸ்த்ரம்‌ 
அபித்யதேோ 
“நமக்குக்‌ காரியம்‌ இல்லாமல்‌ ஏதாவது வஸ்துவை 
மாத்திரம்‌ சொல்லும்‌ சப்தங்கள்‌ வீண்‌ வம்பைச்‌ சேர்ந்தவை. 
அவை பிரயோஜனமில்லாதவை. காக்கா பறக்கிறது என்று 
ஒருவன்‌ சொல்லுகிறான்‌. அதைக்‌ கேட்பதனால்‌ என்ன 
பிரயோஜனம்‌ உண்டாகிறது? காக்கா கறுப்பு என்கிறான்‌. 
அதனால்‌ என்ன பிரயோஜனம்‌? நாளைக்கு ராத்திரி இங்கே 
உபன்னியாஸம்‌ நடக்கும்‌ என்றால்‌ அதற்கு ஓர்‌ அபிப்பிராயம்‌ 
உண்டு. எல்லோரும்‌ வர வேண்டுமென்பது அதற்கு அர்த்தம்‌. 
இது பிரவிருத்திப்‌ பிரயோஜனம்‌. கும்பகோணத்தில்‌ நாளைக்கு 
உபன்னியாஸம்‌ என்றால்‌ இது வீண்‌ வம்பு. இங்கிருந்து யார்‌ 
போகப்‌ போகிறார்கள்‌? பிரயோஜனம்‌ இல்லாமல்‌ எந்த வார்த்‌ 
தையும்‌ இருக்கக்‌ கூடாது; ஒன்றிலே ஈடுபட வைக்கும்‌ பிரவிருத்‌ 
இப்‌ பிரயோஜனமாவது, அதிலிருந்து விலக்கும்‌ நிவிருத்திப்‌ 
பிரயோஜனமாவது இருக்க வேண்டும்‌. பஞ்ச மஹா பாதகங்‌ 
களைச்‌ சொல்லி, “இவற்றைப்‌ பண்ணாதே' என்று வேதம்‌ 
சொன்னால்‌ இது நிவிருத்திப்‌ பிரயோஜனம்‌. அந்தப்‌ பாப காரி 
யத்திலிருந்து விடுபடுவதே பயன்‌. இந்த இரண்டுமில்லாத 
மற்றவை வெறுங்கதை. வேதம்‌ இரண்டு பாகம்‌. இன்னின்ன 
செய்ய வேண்டும்‌ என்ற விதிகளையும்‌, இன்னின்ன செய்யலா 
காது என்ற நிஷேதங்களையும்‌ சொல்லுவது ஒரு பாகம்‌; 
அதுதான்‌ தர்ம காண்டம்‌. மற்றொரு பாகம்‌, ஞான காண்டம்‌ 
என்பது, வெறுமே கதை சொல்லும்‌. கதைக்குச்‌ சொந்தமாகப்‌ 
பிரயோஜனம்‌ இல்லை. இந்த வேதக்‌ கதைகள்‌ விதியோடு 
சேர்ந்தால்தான்‌ அர்த்தமாவது' என்று மீமாம்ஸகர்கள்‌ சொல்‌ 
வார்கள்‌. 


தாதுபுஷ்டி லேஹ்யத்தைப்‌ பற்றி ஒரு விளம்பரம்‌ போட்‌ 
டிருக்றெது. சிங்கத்தோடு ஒரு மனுஷ்யன்‌ குஸ்தி போடுவது 
போல அந்த விளம்பரத்தில்‌ படம்‌ போட்டிருக்கிறது. இந்தப்‌ 
படத்தை எதற்காகப்‌ போடுகிறான்‌? “எல்லோரும்‌ ஏமாந்து 
பணத்தைக்‌ கொடுத்து அதை வாங்குங்கள்‌” என்பது. தாத்‌ 
பர்யம்‌. அந்தப்‌ படம்‌ மாதிரி வேதத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
கதைகளுக்கு விதிதான்‌ பிரயோஜனம்‌. இந்தக்‌ கதையானது 

28 


CC-0. ப Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


“அர்த்த வாதம்‌' எனப்படும்‌. பல இடங்களில்‌ நற்சாக்ஷிப்‌ 
பத்திரம்‌ (certificate) வாங்கியிருப்பதை ஒரு டாக்டர்‌ மருந்து 
விளம்பரத்தில்‌ ஏன்‌ போடுகிறான்‌? இவன்‌ மருந்தை எல்லாரும்‌ 
வாங்க வேண்டும்‌ என்பதற்காக அப்படிச்‌ செய்கிறான்‌. 
இம்மாதிரியான அர்த்த வாதங்களில்‌ நிஜத்தோடு பொய்‌ 
கலந்திருப்பதுமுண்டு. பொய்யை குணார்த்தவாதம்‌ என்று 
சொல்வார்கள்‌. (அனுவாதம்‌ என்று ஒன்று சொல்லப்படும்‌. 
தெரிந்ததையே அனுளரித்துச்‌ சொல்வது அது. நெருப்பு சுடும்‌ 
என்பது தெரிந்தது. அதை மறுபடியும்‌ சொல்லுவது 
அனுவாதம்‌. மருந்தில்‌ இன்ன இன்ன ஒஷதி இருக்கிறது என்று 
சொல்வது பூதார்த்தவாதம்‌.) குணார்த்தவாதம்‌ என்பது 
பொய்க்கதையாவது சொல்லி விதிக்குப்‌ பிரயோஜனப்படுத்து 
வது. கள்‌ குடிக்காதே என்று சொல்லுவது விதி. கள்‌ குடிப்‌ 
பவன்‌ உடனே தொலைந்தானென்று கதை. எழுதினால்‌ அது 
அர்த்தவாதம்‌. கள்‌ குடிக்கக்‌ கூடாது என்பதுதான்‌ தாத்பர்யம்‌, 
கள்‌ குடித்தால்‌ மயக்கம்‌ வருமென்பது அனுவாதம்‌. ஆகக்கூடி, 
அர்த்த வாதமான கதைகள்‌ எல்லாம்‌ நம்மை விதிபூர்வமான 
ஒரு காரியத்தில்‌ சேர்க்க வேண்டும்‌. 


வேதத்தில்‌ ஒரு யக்ஞத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லியிருக்கிறது. 
தகஷிணையாக வ்‌ கொடு; வெள்ளி கொடுக்காதே 
என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாகங்களில்‌ வெள்ளி 
கொடுக்கக்‌ கூடாதென்று தைத்திரீய ஸம்ஹிதையில்‌ கொல்‌ 
யிருக்கிறது. இந்த இடத்தில்‌ ஒரு நீளமான கதையைச்‌ சால்‌ 
வெள்ளியைக்‌ கொடுக்காதே என்று சொல்லுகிறது. நிஷேதத்‌ 
தைக்‌ காட்ட இந்தக்‌ கதை சொல்லப்படுகிறது. (இன்னது 
செய்ய வேண்டும்‌ என்று நிர்ணயிப்பது விதி; இன்னது 
செய்யக்‌ கூடாது என்பது நிஷேதம்‌.) இந்த மாதிரியான அர்த்த 
வாதங்களுக்கு நேராக அதன்‌ சப்தத்தில்‌ பிரயோஜனமில்லை. 
i j j $ $7 மீமாம்ஸகர்கள்‌ முன்‌ 
5 விஷயத்தைக்‌ கொண்டுதான்‌ மம 5 ! 
a ன ன்ட்‌ ஆக்ஷேபணைக்குப்‌ பதில்‌ சொல்லு 
கிறார்கள்‌. 
a eee a Genter 
h ; & பத்தைப்‌ பற்றித்தான்‌ உபநிஷத்‌ 
துல்‌ தற்கே அரிக்க சொல்லுகிறதேயில்லை. பிரம்‌ 
மானுபவம்‌ என்பது காரியமே இல்லாத நிலை என்றே சொல்‌ 
29 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


திறது. வேதம்‌ எப்பொழுது பிரமாணமாகும்‌? காரியத்தைச்‌ 
சொன்னால்தான்‌ வேதம்‌ பிரமாணமாகும்‌. இல்லாவிட்டால்‌ 
வெறும்‌ கதை சொல்கிறதற்கு ஸமானந்தான்‌; அர்த்தவாதந்‌ 
தான்‌. சும்மாயிருக்கிற ப்ரம்மத்தைப்‌ பற்றிய உபநிஷத்‌ அர்த்த 
வாதந்தான்‌. உள்ள வஸ்துவைப்‌ பற்றி இந்தப்‌ பாகம்‌ சொல்லு 
இறது. நாம்‌ தெரிந்து கொள்ள வேண்டியது உள்ள வஸ்துவா? 
செய்ய வேண்டிய காரியமா? 'பிரம்மம்‌ இருக்கிறது; ஆத்மா 
என்பதும்‌ அதாகவே இருக்கிறது” என்ற மாதிரி உள்ளதைச்‌ 
சொல்வதில்‌ நமக்கு எந்தக்‌ காரியத்தையும்‌ வேதம்‌ கொடுக்க 
வில்லையே! யாகம்‌, யக்ஞம்‌ முதலியவற்றை நாம்‌ செய்ய 
வேண்டும்‌. இதுமாதிரி நாம்‌ நடத்த வேண்டிய காரியத்தைச்‌ 
சொல்லத்தான்‌ வேதம்‌ வேண்டும்‌. அதற்குத்தான்‌ சப்தம்‌ 
(வேதம்‌) ஏற்பட்டது. இருப்பதை அறியச்‌ சப்தம்‌ வேண்டாம்‌. 
இருப்பது எப்பொழுதாவது தன்னால்‌ தெரியும்‌. தெரியா 
விட்டாலும்‌ போகட்டும்‌. ஆகையால்‌ வெறுமே வஸ்துவைச்‌ 
சொல்லும்‌ வேத பாகம்‌ அர்த்தவாதம்‌. ஆகையினால்‌ உபநிஷத்‌ 
பிரமாணம்‌ இல்லை. பின்‌ எதற்காக அது இருக்கிறது? யக்ஞம்‌ 
செய்பவனை உயர்த்திச்‌ சொல்வதற்கு அது இருக்கிறது. 
கர்மாவுக்கு அபேக்ஷிதனான ஜீவனை ஸ்தோத்திரம்‌ 
பண்ணி, அவன்‌ கர்மாவை அதிகம்‌ பண்ண வைப்பதற்காகத்‌ 
தான்‌ அப்படிச்‌ சொல்லுகிறது. ஜீவனே பிரம்மம்‌ என்று 
உபநிஷத்து சொல்லுவது, கர்மானுஷ்டானம்‌ செய்பவனுக்கு 
ரொம்பவும்‌ ஏற்றம்‌ கொடுத்து ஸ்தோத்திரம்‌ பண்ணுவதுதான்‌. 
எதற்கு இப்படி மிகையாக ஸ்தோத்திரம்‌ செய்திருக்கிறது 
என்றால்‌, எல்லாரையும்‌ அந்தக்‌ கர்மானுஷ்டானங்களில்‌ 
ஈடுபடுமாறு உத்ஸாஹப்படுத்துவதற்குத்தான்‌! தாது புஷ்டி 
லேஹ்யம்‌ சாப்பிட்டவன்‌ சிங்கத்தோடு ஒரு நாளும்‌ குஸ்தி 
போட முடியாது என்கிற மாதிரி, இந்த ஜீவனும்‌ பிரம்ம 
ஸ்தானத்தை அடைய முடியாது. உபநிஷத்து அப்படிப்பட்ட 
வெறும்‌ கதைதான்‌. “பிரம்மம்‌, ஞானம்‌, மோக்ஷம்‌, ஈச்வரன்‌ 
என்ற இந்தப்‌ பேச்சே நமக்கு வேண்டாம்‌. கர்மாவே நமக்கு 
எல்லாம்‌. கர்மா செய்யாமல்‌ இருப்பது தப்பு. ஸன்னியாஸி 
யாவது தப்பு.” இதுதான்‌ மீமாம்ஸகர்களின்‌ அபிப்பிராயம்‌. 


30 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நம்முடைய ஆசாரியாள்‌ இதற்கு என்ன பதில்‌ சொல்‌ 
கிறார்‌? 


சப்தம்‌ (வேதம்‌) ஒன்றைச்‌ சொன்னால்‌ அது காரியத்தில்‌ 
பிரயோஜனம்‌ ஆக வேண்டும்‌ என்று மட்டுமில்லாமல்‌, அந்தக்‌ 
காரியமும்‌ பிரயோஜனமாய்‌ இருக்கிறது என்பதால்தான்‌ 
மீமாம்ஸகர்கள்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. ஆகவே, காரியத்தால்‌ 
ஏற்படும்‌ பிரயோஜனந்தான்‌ சப்த தாத்பரியமே அன்றிக்‌ 
காரியமே லக்ஷ்யம்‌ இல்லை என்றாகிறது. காரியம்‌ இல்லாமல்‌ 
இருப்பதே ஒரு பெரிய பிரயோஜனமாக இருந்தால்‌ அப்போது 
காரியமற்ற நிலையைச்‌ சொல்லும்‌ ஞானகாண்ட 
த்தை அங்கிகரிக்கலாமல்லவா? அதாவது வேலை இல்‌ 
லாதிருப்பதே பிரயோஜனமானால்‌ அதுவும்‌ சப்தத்தினுடைய 
காத்பரியந்தான்‌. சப்தத்தினுடைய தாத்பரியம்‌ ஒரு பிரயோ 
ஜனமேயன்றி வேலை அல்ல. “ஸுராபானம்‌ (மதுபானம்‌) 
பண்ணக்கூடாது' என்று வேதத்தில்‌ சொல்லியிருக்றெது. 
அதைக்‌ கேட்டவுடன்‌ என்ன காரியம்‌ செய்வது? ஒன்றும்‌ செய்‌ 
வதற்கில்லை. அப்படியானால்‌ அந்தச்‌ சப்தத்துக்குத்‌ தாத்‌ 
பரியம்‌ இல்லையா? கள்ளுக்‌ குடித்துக்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ 
இருப்பதுதான்‌ அதற்குத்‌ தாத்பரியம்‌. இப்படி ஒன்றும்‌ செய்‌ 
யாமல்‌ இருப்பதை ‘yurub? என்பார்கள்‌. நிஷேதங்களுக்கு 
எல்லாம்‌ அபாவம்தான்‌ தாத்பரியம்‌. இம்மாதிரி, “இதைச்‌ 
செய்யாதே' என்று வேதம்‌ பல காரியங்களிலிருந்து நம்மை 
விலக்குவதையும்‌ மீமாம்ஸகர்களே ஒப்புக்‌ கொள்கிறார்கள்‌. 
வேதத்தில்‌ நிஷேதம்‌ என்று விலக்கப்பட்ட காரியங்களைச்‌ 
செய்யாமலே இருக்கிறார்கள்‌. இப்படிச்‌ சில காரியம்‌ செய்‌ 
யாமல்‌ இருப்பது பிரயோஜனமாக இருக்க முடியுமானால்‌, 
எந்தக்‌ காரியமும்‌ இல்லாமல்‌ பிரம்மமாக இருப்பது பெரிய 

31 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பிரயோஜனமாக இருக்க முடியும்‌ என்பதை எப்படி. Crop DG 
கலாம்‌? காரியம்‌ ஒன்றுமே இல்லாத பரமப்‌ பிரயோஜனமாக 
ஆத்ம ஸாக்ஷாத்காரம்‌ இருப்பதனால்‌ வேதாந்தச்‌ சப்தங்களும்‌ 
மிகவும்‌ உபயோகம்‌ உள்ளவையே! அவற்றை அர்த்தவாதம்‌ 
என்று தள்ளக்‌ கூடாது! 


“ஸர்வம்‌ கர்மாகிலம்‌ பார்த்த ஞானே பரிஸமாப்யதே' 
என்று பகவான்‌ கீதையில்‌ சொல்லியிருக்கிறார்‌. “எல்லாக்‌ 


கர்மாக்களும்‌ போய்க்‌ கடைசியில்‌ ஞானத்தில்தான்‌ நன்றாக - 


ஸமாப்‌தி ஆகின்றன” என்கிறார்‌. எல்லாக்‌ கர்மாவும்‌ பரமேச்‌ 
வரனிடம்‌ வினியோகம்‌ ஆகவேண்டும்‌. காரியமே இல்லாமல்‌ 
இருப்பதுதான்‌ பரம பிரயோஜனம்‌, அதுதான்‌ பிரம்மானந்தம்‌. 
அதனால்‌ ஜன்மமே இல்லாமல்‌ போய்விடும்‌. வேதத்துக்குப்‌ 
பரம தாத்பரியம்‌ அதுதான்‌. கர்ம காண்டம்‌ எல்லாம்‌ ஞான 
காண்டத்தில்‌ போய்‌ அன்வயிக்க வேண்டும்‌. அப்பொழுதான்‌ 
அதற்குப்‌ பிரயோஜனம்‌ உண்டு. 


இந்தக்‌ கருத்தைத்தான்‌ ஸ்ரீசங்கராசாரியர்கள்‌, மண்டன 
மிச்ரர்‌, குமாரில பட்டர்‌ ஆகியோரிடம்‌ எடுத்துச்‌ சொல்லி 
அவர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்படியாகச்‌ செய்தார்‌. சுருக்கமாக, 
'கர்மத்திலும்‌ சித்தத்தை சுத்தி செய்வதற்கான கொஞ்சம்‌ 
பிரயோஜனம்‌ இருக்கிறது என்பதாலேயே வேதமானது கர்ம 
காண்டத்தில்‌ காரியத்தைச்‌ சொல்கிறது. இப்படிக்‌ காரியம்‌ 
பண்ணினால்‌ என்ன பிரயோஜனமோ அதைக்‌ காட்டிலும்‌ 
கோடி, கோடி பிரயோஜனம்‌ காரியம்‌ இல்லாதிருப்பதால்‌ 
ஏற்படுமானால்‌, அதுவே வேதத்தின்‌ நிறைந்த தாத்பரியம்‌ 
ஆகும்‌. இதுதான்‌ ஞான காண்டத்தின்‌ அபிப்பிராயம்‌. 
அதனால்‌ கர்மாவைப்‌ பற்றிச்‌ சொல்கிற பாகங்களெல்லாம்‌ 
சித்தமலத்தைப்‌ போக்கி ஈச்வரனிடத்தில்‌ கொண்டு சேர்க்க 
ஆரம்ப ஸ்திதியில்‌ உதவுகின்றன என்பதாலேயே தாத்பரியம்‌ 
உடையனவாக இருக்கின்றன. வறட்டுக்‌ கர்மாவினால்‌ மட்டும்‌ 
பிரயோஜனமில்லை. கர்மா நின்றுபோய்‌ பரமாத்ம ஸ்வரூப 
மாகவே இருக்கும்‌ நிலையே ' பரமப்‌ பிரயோஜனம்‌. அதை 
அடைவிக்கும்‌ சன்னியாச ஆச்ரமத்தின்‌ பெருமையை வேதம்‌ 
முடிவு பாகத்தில்‌ சொல்கிறது. அதையே முடிவான 
தாத்பர்யமாக அங்கீகரித்து அடைய வேண்டும்‌ என்று 

a 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸ்ரீஆசார்யாள்‌ சொல்லித்தான்‌ மண்டனமிச்ரருக்கு சன்னி 
யாசம்‌ கொடுத்தார்‌. 


கர்ம காண்டத்திலேயே வேதம்‌ சில கர்மாக்களைப்‌ பாபம்‌ 
என்று சொல்லித்‌ தள்ளுகிறது. ஆனால்‌, இந்தப்‌ பாபம்‌ 
பண்ணுவதால்‌ ஏதோ இன்பம்‌, லாபம்‌ இருக்கிறது என்றுதான்‌ 
ஒருத்தன்‌ அதைப்‌ பண்ணுகிறான்‌. இதைப்‌ பண்ணாதவனுக்கு 
அந்த இன்பம்‌ இல்லை. ஆனாலும்‌ வேதம்‌ 'பண்ணாதே' 
என்கிறது. ஏன்‌? பாபம்‌ இப்போதைக்கு இன்பத்தை, திருப்தி 
யைத்‌ தந்தாலும்‌ அப்புறம்‌ இதைவிடப்‌ பெரிதான 
ஆனந்தத்தை நமக்குச்‌ சேரவிடாமல்‌ தடுத்துவிடும்‌. அதனால்‌ 
“பண்ணாதே” என்று தடுக்கிறது. இந்தத்‌ தடையை ஓப்புக்‌ 
கொண்டு மீமாம்ஸகர்களும்‌ அதன்படியே பாப கர்மாக்களை 
யெல்லாம்‌ விட்டுவிடுகிறார்கள்‌. இவர்கள்‌ பண்ணுகிற வைதிக 
அனுஷ்டானங்களான ஸத்கர்மாவின்‌ பலனாகவும்‌ இவர்களுக்கு 
ஒரு லாபம்‌, ஆனந்தம்‌ கிடைக்கிறது. இக வாழ்க்கையிலே 
செளக்கியம்‌ ஏற்படுகிறது. பித்ரு லோகம்‌, தேவலோகம்‌ 
முதலியன கிடைக்கின்றன. ஆனால்‌, இவை மட்டும்‌. சாச்வத 
மான செளக்கியமா என்றால்‌ இல்லை. புண்ய கர்ம பலன்‌ 
தீர்ந்தவுடன்‌ இந்த செளக்கியங்களும்‌ தீர்ந்து போகும்‌. தேவ 
லோகத்துக்குப்‌ போனாலும்‌ புண்ணியம்‌ தீர்ந்தவுடன்‌ 
பூலோகத்தில்‌ வந்து விழ வேண்டியதுதான்‌. 

“க்ஷ்ணே புண்யே மர்த்யலோகம்‌ விசந்தி'. 

என்று சொல்லியிருக்கிறது (கீதை: 1%.21). தீராத செளக்‌ 
கியம்‌, மாறாத நிறைந்த ஆனந்தம்‌ என்பது உண்டென்றால்‌ 
அது பரமாத்ம தத்‌ வத்தில்‌ அதோடு அதாகவே கரைந்து, 
எந்தக்‌ காரியமும்‌ இல்லாமல்‌ கிடக்கிற ஞானியெ்ருவன்‌ 
அனுபவிக்கிற நிலைதான்‌. ரொம்பவும்‌ அல்பமான, ரொம்‌ 
பவும்‌ குறுகிய காலத்துக்கு மட்டுமேயான இன்பத்தைத்‌ தருகிற 
பாப கர்மாக்களை விட்டுவிட்டு அதைவிட உயர்ந்ததான ஸத்‌ 
கர்மாவுக்குப்‌ போக வேண்டும்‌. அதாவது வைதிகக்‌ 
கர்மானுஷ்டானங்களைக்‌ குறைவேயில்லாமல்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. ஆனால்‌, இதனாலும்‌ நிறைந்த நிறைவான ஆனந்தத்தைச்‌ 
சம்பாதித்துக்‌ கொள்ள முடியவில்லை என்றால்‌ என்ன பிரயோ 
ஜனம்‌? “கர்மானுஷ்டான பலனும்‌ சாச்வத செளக்கியமாக 
இல்லையே! அதனால்‌ இதைப்‌ பண்ணாமலே இருந்து 

33 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


விடலாமா? நேரே அந்த சாச்வத செளக்யத்துக்கே போய்‌ 
விடலாமா?” என்றால்‌ அதுவும்‌ நம்மால்‌ முடியவில்லை. 
ஞானம்‌ வருவது சுலபத்தில்‌ சாத்தியமா? அதற்கு முதலில்‌ 


சித்தம்‌ சுத்தமாக வேண்டும்‌. கர்மாதான்‌ சித்தத்தை அலை: 


பாயாமல்‌ ஓர்‌ ஓழுங்குப்படுத்திக்‌ கட்டுகிறது. அதனால்‌ 
கர்மானுஷ்டானம்‌ பண்ண வேண்டும்‌. அப்படிப்‌ பண்ணும்‌ 
போது அது தருகிற ஸ்வர்க்க லோகம்‌ முதலான இன்பங்களை 
உத்தேசிக்காமல்‌, அதாவது பலனில்‌ பற்றின்றி நிஷ்காம்‌ 
யமாகப்‌ பண்ணி விட்டால்‌, சித்தத்திலுள்ள மலங்கள்‌ நீங்குகின்‌ 
றன. இந்தக்‌ கர்மாவுக்கு என்றே சொல்லியிருக்கிற பலன்கள்‌ 
வேண்டாம்‌ என்று பலதாதாவான ஈச்வரனிடமே அவற்றை 
அர்ப்பணம்‌ செய்துவிட்டால்‌, அவன்‌ இவற்றைவிடப்‌ பெரிய 
பலனான சித்த சுத்தியை அனுக்கிரஹிப்பான்‌. அப்புறம்‌ 
ஞானவிசாரம்‌ பண்ண மனஸு பக்குவமாகும்‌. அதனாலே 
காரியமில்லாமல்‌ தானாக இருக்கிற தனிப்‌ பெபரும்‌ 
ஆனந்தத்தை அடையலாம்‌! > 


வேதாந்த மதங்களும்‌ 


மீமாம்ஸையும்‌ 


வேத கர்மாக்களையெல்லாம்‌ அங்கீகரிக்கிறது என்ற 
அளவில்‌ அத்வைதம்‌ மீமாம்ஸையை ஆதரிக்கிறது என்பதோடு 
கூட, மீமாம்ஸையில்‌ பாட்ட மதத்தினர்‌ சொல்கிற அதே ஆறு 
பிரமாணங்களைத்தான்‌ அத்வைதத்திலும்‌ ஒப்புக்‌ கொண்டிருக்‌ 
கிறோம்‌. 


ஸ்ரீசங்கரரின்‌ அத்வைதம்‌, ஸ்ரீராமானுஜரின்‌ விசிஷ்டாத்‌ 

வைதம்‌, ஸ்ரீமத்வரின்‌ த்வைதம்‌ மூன்றுமே வேதாந்த மதங்கள்‌ 

தான்‌. அத்வைதத்தைப்‌ போலவே இந்த மற்ற இரண்டு சித்தாந்‌ 

இகளும்‌ வைதிகக்‌ கர்மானுஷ்டானங்களை விடக்கூடாது 

என்பவர்கள்தான்‌. ஆதலால்‌ பொதுவாக வேதாந்த மதங்கள்‌ 
34 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


எல்லாவற்றுக்கும்‌ இந்த அம்சத்திலே மீமாம்ஸை சம்மதமானது 
தான்‌. 4 


பிரமாணங்களில்‌ மீமாம்ஸை சொல்கிற ஆறையும்‌ 
அத்வைதிகள்‌ எடுத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. விசிஷ்டாத்வைதி 
கள்‌ இந்த ஆறில்‌ “பிரத்யக்ஷம்‌', 'அனுமானம்‌', “சப்தம்‌” 
(வேதம்‌) என்ற மூன்று பிரமாணங்களை மட்டும்‌ எடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. எப்படியானாலும்‌ இவை மீமாம்ஸகர்‌ 
கள்‌ சொன்ன ஆறிலே இருக்கிற மூன்றுதான்‌. இந்தப்‌ பிரமாண 
சமாசாரத்தை “நியாயம்‌ என்று அடுத்த உபாங்கத்தைப்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது கொஞ்சம்‌ விரிவாகச்‌ சொல்கிறேன்‌. 


மொத்தத்தில்‌, மீமாம்ஸையை அடியோடு நிராகரணம்‌ 
பண்ணாமல்‌ அதை வைத்துக்‌ கொண்டு அப்புறமே அதைக்‌ 
கடந்து . மேலே ஃபக்தியில்‌ த்வைதம்‌, விசிஷ்டாத்வைதம்‌ 
என்றும்‌, பிறகு ஞானத்தில்‌ அத்வைதம்‌ என்றும்‌ போவதற்கு 
நமக்கு முக்கியமாக இருக்கப்பட்ட மூன்று வேதாந்த மதாசாரி 
யர்களும்‌ வழி பண்ணியிருக்கிறார்கள்‌. 


கர்மாவே எல்லாம்‌ என்பதால்‌ மீமாம்ஸையைக்‌ கர்ம 
மார்க்கம்‌ என்பார்கள்‌. ஆனால்‌ கர்ம - பக்தி - ஞான மார்க்‌ 
கங்கள்‌ என்று நாம்‌ வேதாந்த மதத்தில்‌ சொல்கிற அர்த்தத்தில்‌ 
இது கர்ம மார்க்கமில்லை. வேதாந்த மதத்தில்‌ கர்மாவைக்‌ 
கர்மாவுக்காகவே பண்ணி, அதுவே முடிந்த முடிவு என்று 
வைக்கவில்லை. கர்ம பலனை நினைக்காமல்‌, நிஷ்காம்ய 
கர்மம்‌ என்பதாக அந்தப்‌ பலனை ஈசுவரார்ப்பணம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்பதே வேதாந்தப்படி கர்ம மார்க்கம்‌ அல்லது 
கர்ம யோகம்‌. முக்யெமாக கீதையில்‌ பகவான்‌ இதைத்தான்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. மீமாம்ஸகர்களின்‌ கர்ம மார்க்கத்திலோ 
ஈச்வர பக்தியே இல்லை. ஆனால்‌, இந்தக்‌ கர்மாக்களே லோக 
கேேமம்‌, சமூகத்தின்‌ ஒழுங்கான வாழ்க்கை ஆகியவற்றைத்‌ 
தருவதோடு அவற்றைப்‌ பண்ணுகிற ஜீவனுக்கும்‌ சித்த சுத்தி 
யைத்‌ தந்து அவனைப்‌ பக்தியிலும்‌ ஞானத்திலும்‌ . ஏற்றி 
விடுகிறது என்பதால்‌, மீமாம்ஸை எதைச்‌ சாத்தியமாக 
(2௦0-ஆக, லக்ஷ்யமாக)ச்‌ சொல்லிற்றோ அதே கர்மாக்களைச்‌ 
சாதனமாக (means-43) வேதாந்தத்தில்‌ ஆக்கிக்‌ கொடுத்திருக்‌ 


கிறது. 3 
CC-0. In Public Domain. Digitized’8y Muthulakshmi Research Academy 


பண்டிதருலகில்‌ 


மீமாம்ஸையின்‌ 


மதிப்பு 


வேத அர்த்த நிர்ணயத்தில்‌ மீமாம்ஸை செய்கிற பெரிய 
உபகாரத்தினால்‌ அதனுடைய கர்மாக்‌ கொள்கையை 
ஆககஷேபிப்பவர்‌ உட்பட எல்லாப்‌ பண்டிதர்களும்‌, வித்வான்‌ 
களும்‌ இந்த சாஸ்திரத்தை அப்யஸித்தும்‌, தாங்களே இதில்‌ 
புதுப்‌ புஸ்தகங்கள்‌ எழுதியும்‌ வந்திருக்கிறார்கள்‌. தேர்ந்த 
வேதாந்தியான மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள்‌ (பெயரைச்‌ 
சொல்லாமல்‌ 'மன்னார்குடிப்‌ பெரியவாள்‌' என்றே அவரைச்‌ 
சொல்வது வழக்கம்‌), திருவிசநல்லூர்‌ வேங்கடஸுப்பா 
சாஸ்திரிகள்‌, அதே ஊரைச்‌ சேர்ந்த நீலமேக சாஸ்திரிகள்‌, 
ராயம்பேட்டை கிருஷ்ணமாச்சாரியார்‌, கிருஷ்ண தாதாசாரி 
யார்‌, மண்டகுளத்தூர்‌ சின்னஸ்வாமி சாஸ்திரிகள்‌ முதலான 
பண்டிதச்‌ சிம்மங்கள்‌ மீமாம்ஸையில்‌ நிரம்ப ஈடுபாடு காட்‌ 
டி. யிருக்கிறார்கள்‌. இதிலே ஒரு வேடிக்கை! வேங்கடஸுப்பா 
சாஸ்திரிகளுக்கும்‌ நீலமேக சாஸ்திரிகளுக்கும்‌ குருவாக இருந்த 
திருவிசநல்லூர்‌ ராமஸுப்பா சாஸ்திரிகள்‌ யாக கர்மாக்களைப்‌ 
பலமாகக்‌ கண்டனம்‌ பண்ணினவர்‌*%, மீமாம்ஸகர்களுக்கு 
முக்கியமான ச்ரெளத கர்மாவை இவர்‌ ஆகக்ஷேபித்தபோதிலும்‌, 
“தியரி'யில்‌ மீமாம்ஸா சாஸ்திரத்தின்‌ உயர்வைப்‌ பார்த்து 
அதை நன்றாக அப்பியாஸம்‌ பண்ணி மீமாம்ஸையில்‌ ஒரு 
“அதாரிடி'யாக இருந்தார்‌. 


மயிலாப்பூரிலுள்ள ஸம்ஸ்கிருத காலேஜ்‌ ஏற்பட்ட பிறகு 
இதில்‌ பிரின்ஸிபல்களாகவும்‌, வாத்தியார்களாகவும்‌ இருந்திருக்‌ 
Ap பல பேர்‌ நல்ல மீமாம்ஸா பண்டிதர்களாக இருந்து வந்து 
கொண்டிருப்பதால்‌ இந்தச்‌ சாஸ்திரம்‌ தற்போது விருத்தியாகி 
வருகிறது. pi ; 


k 'பசுமாரக மர்த்தனம்‌' என்று யாகத்தைக்‌ கண்டித்தே இவர்‌ ஒரு நூல்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 
36 3 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நியாயம்‌: 


யுக்தி சாஸ்திரம்‌ 


யாய சாஸ்திரம்‌ தர்க்க சாஸ்திரம்‌ என்றும்‌ வழங்கும்‌. 
இது கெளதம மஹரிஷியால்‌ செய்யப்பட்டது. இதன்‌ முக்கிய 
உத்தேசம்‌, இந்த உலகத்துக்கெல்லாம்‌ கர்த்தா பரமேச்வரன்‌ 
என்பதை யுக்திகளைக்‌ கொண்டு தீர்மானிப்பதுதான்‌. அது 
அனுமானத்தால்‌ ஈசுவரனை ஸாதித்துக்‌ கொடுக்கிறது. ஆகவே 
அது யுக்திப்‌ பிரதானமான சாஸ்திரம்‌. 


யுக்தி அவசியம்‌ வேண்டும்‌. வேதம்‌ ஒரு விஷயத்தைச்‌ 
சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தத்தை மீமாம்ஸை 
நிர்ணயிக்கிறது. நாம்‌ வேதத்தை நம்புகிறோம்‌. நம்பினாலும்‌ 
மனஸு ஸந்தேஹப்படும்‌. ஆகையினால்‌ அந்த ஸந்தேஹத்தை 
நிவர்த்தி பண்ணுவதற்கு வேதம்‌ சொன்னதைப்‌ பலவித யுக்தி 
களைக்‌ கொண்டு தீர்மானப்‌ படுத்தினால்‌ அந்தத்‌ தீர்மானம்‌ 
த்ருடமாயிருக்கும்‌. பந்தல்கால்‌ நடும்பொழுது அதை ஆட்டி 
அசைத்துப்‌ பார்த்து வைத்தால்தான்‌ உறுதியாக நிற்கும்‌. 


2 ப்‌ கல Š எணினாலும்‌ அதை 
ப வேண்டும்‌. யார்‌ யுக்திவாதம்‌ பண்ணின்‌? அதை 
ற லள வேண்டும்‌. ஆனால்‌ யுக்திகள்‌ எல்லாம்‌ 
ஸரியான ஆதாரத்தை வை 
குயுக்திகள்‌ பண்ணக்‌ கூடாது. 


ங்கராசாரிய ஸ்வாமிகள்‌ லோகத்தை விட்டுப்‌ போகும்‌ 
பேறு சிஷ்யர்களெல்லாம்‌ சேர்ந்து கக்‌ (சுருக்‌ 
கமாக) ஓர்‌ உபதேசம்‌ செய்ய வேண்டும்‌ என்று | த 
கொண்டார்கள்‌. அப்படிப்‌ பிரார்த்தித்த பொழுது உபதேச 
பஞ்சகம்‌' அல்லது “ஸோபான பஞ்சகம்‌ என்று ஐந்து 
ச்லோகத்தை ஆசாரியர்கள்‌ சொன்னார்கள்‌. அதிலே துஸ்தர்க்‌ 
காத்‌ ஸாவிரம்யதாம்‌; ச்ருதிமதஸ்‌ E 
என்று வருகிறது. அதாவது, விதண்டா வாதங்களை ட 
வேதக்‌ கருத்தை மதித்து அனுஸரிக்கும்‌ நல்ல யுக்திகளையே 

37 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


> 


| 


உபயோகப்படுத்த வேண்டும்‌. 


யுக்திகளினால்‌ நிர்ணயம்‌ பண்ணிக்‌ கொள்ளாவிட்டால்‌ 
காட்டிலே போவது போன்றதுதான்‌. ஆனால்‌ அந்த யுக்திகளை 
ஓர்‌ ஆதாரம்‌ வைத்துக்‌ கொண்டு செய்ய வேண்டும்‌. இப்படி 
யுக்திகளைக்‌ கொண்டு வேதார்த்தத்தை நிர்ணயம்‌ பண்ணுவது | 
தான்‌ 'ந்யாயம்‌'. அந்த சாஸ்திரம்‌ கெளதமரால்‌ செய்யப்‌ | 
பட்டது என்றேன்‌. கணாதர்‌ என்பவர்‌ ஒரு விதமான ந்யாய 
சாஸ்திரம்‌ பண்ணியிருக்கிறார்‌. அது “வைசேஷிகம்‌' என்று 
தனியாகப்‌ பிரித்துச்‌ சொல்லப்படும்‌. 


ஒன்றிலிருந்து இன்னொன்றைப்‌ பிரித்து அடையாளம்‌ 
கண்டு கொள்வதற்குக்‌ காரணம்‌ அதிலுள்ள விசேஷத்‌. தன்மை 
(Particularity) தான்‌. இந்த விசேஷத்‌ தன்மையையே முக்யமாக 
விசாரிப்பதால்‌ கணாத சாஸ்திரத்துக்கு வைசேஷிகம்‌ என்று 
பெயர்‌ வந்தது. ரொம்பவும்‌ ஸயன்ஸாகவே போகிற நியாய 
சாஸ்திரமானது, அத்யாத்ம விஷயங்களான ஜீவன்‌, ஜகத்‌, 
ஈச்வரன்‌, மோக்ஷம்‌ (மோக்ஷம்‌ என்பதை அவர்கள்‌ 
“அபவர்க்கம்‌' என்று சொல்வார்கள்‌) இவற்றை ஜாஸ்தி 
விசாரிக்கிற வைசேஷிகத்தோடு போய்ச்‌ சேர்ந்து கொள்கிறது. 
இவை இரண்டிலும்‌ logic (தர்க்கம்‌), philosophy (தத்வம்‌) இரண்‌ 
டும்‌ இருக்கின்றன. “லாஜிக்‌: மூலமாகவே  “பிலாஸஃபி' 
சொல்லப்படுகிறது. 


நாலு பிரமாணங்களை வைத்துக்‌ கொண்டு உண்மையை 
ஆராய்கிறது. நியாய சாஸ்திரம்‌. அவை “பிரத்யக்ஷம்‌', 
அனுமானம்‌ , உபமானம்‌', “சப்தம்‌” என்பவையாகும்‌. 


பிரத்யக்ஷ்மாகக்‌ கண்ணால்‌ பார்ப்பது, காதால்‌ கேட்பது 


முதலியனதான்‌ முதலில்‌ சொன்ன பிரத்யக்ஷ்ப்‌ பிரமாணம்‌. 


அடுத்து UGAD அனுமானம்‌ என்ற பிரமாணந்தான்‌ 
நியாயத்துக்கு ரொம்பவும்‌ முக்கியமானது. 


அனுமானம்‌ என்பது என்ன? தூரத்தில்‌ மலையிலே புகை 

தெரிகிறது. புகை மட்டும்தான்‌ தெரிகிறது. நெருப்பு தெரிய 

வில்லை. முன்னே இருக்கற பாறைகள்‌ நெருப்பை மறைக்‌ 
38 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


றன. னால்‌ மேலே புகை மாத்திரம்‌ தெரிகிறது. ஆனா 
ராம்‌ தம்‌ கண்ணுக்குத்‌ தெரியாவிட்டாலும்‌ மலையிலே 
இருக்கிற காட்டில்‌ நெருப்புப்‌ பிடித்துக்‌ கொண்டிருக்கிறது 
என்று யூகித்து விடுகிறோம்‌. இது தான்‌ 'அனுமானம்‌ என்பது. 
இங்கே நெருப்புக்கு “ஸாத்யம்‌' என்றும்‌, அதை நாம்‌ 
அனுமானிப்பதற்கு அடையாளமாயிருக்கிற புகைக்கு 
'ஸாதனம்‌', “லிங்கம்‌, “ஹேது” என்றும்‌ பெயர்‌. 


ப்போ ஈம்‌ அனுஸரிக்கிற மதமான வேதாந்தத்தின்படி. 
ஆண்க க accent என்பதாக உபதேசம்‌ த்‌ 
அதை மனனம்‌ பண்ண வேண்டும்‌. மனனம்‌ என்பது ஆசா யர்‌ 
மூலமாகக்‌ கேட்டதைப்‌ புத்தியில்‌ ஏற்படும்‌ கக்‌ 
கொண்டு நினைத்து நினைத்துப்‌ பார்ப்பது: இதிலே 
அனுமானம்தான்‌ விசேஷமாகக்‌ கை கொடுக்கிறது. sale? 
தால்தானே பிரத்யக்ஷ்மாக அறிய முடியாததை வேறு கார 


முடியவில்லை. மோக்ஷ ஸ்வரூபமும்‌ 
தேறுவதற்குரிய வழியும்‌ : 
அனுமானத்தால்தான்‌ தெரிந்து கெ 
ஒன்றை வைத்துக்‌ ; 
கொள்ளுவது அனுமான: 
உண்டென்று ௮னுமா 
; த்‌ $ ற்று. நல்ல 
வைதிகக்‌ கர்மாக்களால்‌ சித்த சுத்தி ன்ஸ்‌ 
தகி அல க ப்‌ ம்‌ $இயாஸமாக ஒன்று 
நம்பி விட்டோம்‌. பின்பு Sa ட வாதும்‌. க அகல்‌ 
வண்ட பப்‌ நமக்கு தன்‌ உண்டோ அவ்வளவையும்‌ 
தினுஸான Z wage வேண்டும்‌. அப்படித்‌ தீர்மானிக்க 
A E பிரமாணங்கள்‌ உபயோகப்படும்‌. அந்த 
அனுமான்‌ UA பிரதானமாக வைத்துக்‌ கொண்டு ஆராய்‌ 
ள்‌ ட்டா வைசேஷிகமும்‌ அப்படியே- 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ண்ணி 3 ட ட்ட னி அற அ கத்‌ 


நம்முடைய மத ஸித்தாந்தம்‌, எல்லாப்‌ பதார்த்தங்களை 
யும்‌ அடிமூலத்துக்குப்போய்‌ நன்றாகத்‌ தெரிந்து கொள்ளு 
வதால்‌ ஸத்ய தத்வம்‌ பிரகாசித்துவிடும்‌ என்பது. எல்லாவித 
மான பிரமாணங்களையும்‌ உபயோகப்படுத்தி அப்படித்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌. எதைக்‌ கொண்டு பதார்த்தங்‌ 
களைத்‌ தெரிந்து கொள்ளுகிறோமோ, அதுதான்‌ பிரமாணம்‌. 


பிரத்தியக்ஷப்‌ பிரமாணமான கண்‌, காது முதலியவற்றுக்‌ 


குள்‌ அகப்படும்‌ விஷயங்கள்‌ கொஞ்சம்தான்‌. அகப்படாதவை: 


அதிகமாக இருக்கின்றன. அவை அனுமானப்‌ பிரமாணத்தில்‌ 
அகப்படும்‌. அந்த அனுமானத்தை விரிவுபடுத்த வேண்டும்‌. 
அது வேத தத்வத்தை அறியும்‌ ஞானத்துக்கு உபயோகப்படு 
கிறது. அதனால்தான்‌ நியாயம்‌ ஓர்‌ உபாங்கமாகச்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. மீமாம்ஸை சிரவணத்திற்கு உபயோகம்‌. 
மனனத்துக்குச்‌ சாதனமாக இருப்பது நியாயம்‌. 


நியாயத்தில்‌ பதார்த்தங்களை ஏழு விதமாகப்‌ பிரித்திருக்‌ 
கிறார்கள்‌. ஒவ்வொன்றையும்‌ தனியாக அறிய முடியாததால்‌ 
மொத்தமாகச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. அந்த ஏழு வகைப்‌ 
பதார்த்தங்களில்‌ இரண்டு பிரிவு உண்டு. உள்ளது என்பது 
மற்றொன்று, இல்லாதது என்பது ஒன்று. 

பாவோ அபாவச்ச ' 

இந்த ஏழுவகைப்‌ பதார்த்தங்களுள்‌ ஏழாவது “இல்லாதது” 
என்பது. இருக்கிறது என்பது பாவம்‌. இல்லாதது அபாவம்‌. 
அபாவம்‌ ஏழாவது. “பாவமாக இருப்பதை  ஆறுவிதமாகப்‌ 
பிரித்திருக்கிறார்கள்‌. 


இல்லை என்பது எப்படிப்‌ பதார்த்தமாகும்‌? பதார்த்தம்‌ 
40 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


என்பது என்ன? பதத்தின்‌ அர்த்தம்தான்‌ பதார்த்தம்‌. இல்லை 
என்னும்‌ ஒரு பதத்திற்கும்‌ அர்த்தம்‌ இருக்கிறதல்லவா? 


அபாவம்‌ சில இடத்தில்‌ இருக்கிறது; சில இடத்தில்‌: 
இல்லை. இங்கே புஷ்பம்‌ இல்லை. அதாவது புஷ்பத்தின்‌ 
அபாவம்‌ இங்கே இருக்கிறது! அங்கே பூஜாமண்டபத்தில்‌ 
புஷ்பம்‌ இருக்கிறது; புஷ்பத்தின்‌ அபாவம்‌ அங்கு இல்லை. 
இப்படி அபாவமானது சில இடங்களில்‌ இருக்கிறது; சில 
இடங்களில்‌ இல்லை. அப்படியே சில ஸமயத்தில்‌ இருக்கிறது; 
சில ஸமயத்தில்‌ இல்லை. இப்படி, சில கால தேசங்களில்‌ 
அபாவம்‌ இருப்பதனால்‌ அது பதார்த்தம்‌ ஆகிறது. 


ஏழு பதார்த்தங்களாவன: திரவியம்‌, குணம்‌, கர்மம்‌, 
ஸாமான்யம்‌, விசேஷம்‌, ஸமவாயம்‌, அபாவம்‌ என்பன. 
திரவியம்‌, குணம்‌, கர்மம்‌ இந்த மூன்றும்‌ ஸத்தான பதார்த்தம்‌. 
அவற்றை இருக்கிறதென்று நம்மால்‌ காட்ட முடியும்‌. அதுதான்‌ 
ஸத்‌. பாக்கி நான்கும்‌ அப்படிக்‌ காட்ட முடியாதது. 
'ஸத்தோடு' கூடியது முதல்‌ மூன்றுதான்‌. இவற்றில்‌ முதலாவ 
தான த்ரவ்யம்‌ ஸ்தூலமாகக்‌ காட்டக்‌ கூடியது. ஞானம்‌, ஆசை, 
ஸந்தோஷம்‌, துக்கம்‌ முதலிய குணங்களைத்‌ தனியாகக்‌ காட்ட 
முடியாது. இவையெல்லாம்‌ ஒன்றை ஆசிரயித்தே இருக்கும்‌, 
தனியாகப்‌ பிரிக்க முடியாது. தாமரை சிவப்பாக இருக்கிறது. 
சிவப்பு தாமரையினுடைய குணம்‌. அந்தச்‌ சிவப்பைத்‌ 
தனியாகப்‌ பிரித்துக்‌ காட்ட முடியாது. இப்படி ஓர்‌ 
ஆசிரயத்தை ஓட்டிக்‌ கொண்டு இருப்பதுதான்‌ குணம்‌. அது 
எதை ஆசிரயத்திருக்றதோ அந்த ஆசிரயந்தான்‌ த்ரவ்யம்‌. 
சந்தோஷத்தையும்‌ துக்கத்தையும்‌ தனியாகக்‌ காட்ட முடியா 
விட்டாலும்‌ ஒருத்தன்‌ ஸந்தோஷமாகவும்‌ துக்கமாகவும்‌ இருப்‌ 
பதைத்‌ தெரிந்துகொள்ள முடிகிறதல்லவா? அப்போது 
ஸந்தோஷம்‌, துக்கம்‌ இவற்றையும்‌ தெரிந்து கொண்டு 
விடுகிறோம்‌. சிவப்புத்‌ தாமரையைப்‌ பார்க்கும்போது சிவப்பு 
என்னவென்று தெரிந்து கொண்டு விடுகிறோம்‌. கர்மம்‌ என்பது 
காரியம்‌. சலனம்‌, போகுதல்‌, ஓடுதல்‌ முதலிய வேலைகள்‌ 
கர்மாக்கள்‌. அவையும்‌ திரவியத்தை ஆசிரயத்தே நிற்கும்‌. 
ஒருவன்‌ ஓடுகிறான்‌, ஓடுதலை அவனிடத்திலிருந்து பிரிக்க 
முடியாது. அவன்‌ ஓடுகிறான்‌ என்பதைப்‌ பார்க்க முடிகிறது. 
அப்போது அவன்‌ உட்கார்ந்தருக்கவில்லை, படுத்திருக்க 

al 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வில்லை என்ற வித்யாஸம்‌ தெரிகிறது. அதனால்‌ ஓட்டத்தை 
நாம்‌ பார்க்கிறோம்‌ “என்று அர்த்தம்‌. ஸாமான்யம்‌ என்பது 
நாலாவது பதார்த்தம்‌. அது ஜாதியைக்‌ குறிப்பது. பல 
மாடுகள்‌ இருக்கின்றன. அவற்றுள்‌ மாட்டுத்தன்மை என்னும்‌ 
ஒரு பொதுமை இருக்கிறது. அதை நாம்‌ ஜாதி என்கிறோம்‌. 
அது எல்லாப்‌ பசுக்களிடத்திலும்‌ இருக்கிறது. அதுதான்‌ 
'ஸாமான்யம்‌'. ஒரே மாதிரி இருந்தும்‌ வெவ்வேறாக இருப்பது 
'விசேஷம்‌'. பசுக்கள்‌ ஒரே ஜாதியாக இருந்தும்‌ அப்‌ பகக்‌ 
களிடத்தில்‌ ஒவ்வொன்றையும்‌ தனித்‌ தனியே பிரித்துக்‌ 
காட்டக்கூடிய சில “விசேஷ அடையாளங்கள்‌ இருக்கின்றன. 
திரவியத்தையும்‌ குணத்தையும்‌, திரவியத்தையும்‌ அதன்‌ காரி 
யத்தையும்‌, தனித்தனியானவற்றையும்‌ பொதுமையையும்‌, ஒரு 
முழு வஸ்துவையும்‌ அதன்‌ அவயவங்களையும்‌ பிரிக்க 
முடியாமல்‌ ஒட்டி வைத்திருப்பதுதான்‌ 'ஸமவாயம்‌” எனப்படு 
கிறது. அக்னியில்‌ பிரகாசமான ரூபம்‌ இருக்கிறது. அந்தப்‌ 
பிரகாகத்தையும்‌ ரூபத்தையும்‌ பிரிக்க முடியாது. அது 
ஸமவாயம்‌. திரவியமும்‌ திரவியமும்‌ சேர்ந்தால்‌ அதை 
ஸம்யோகம்‌ என்று சொல்வார்கள்‌. இவை ஒன்றோடொன்று 
சேராமல்‌ தனித்தும்‌ இருக்க முடியும்‌. திரவியமும்‌ குணமும்‌ 
சேர்ந்தால்‌ அது ஸமவாயம்‌; திரவியமும்‌ கர்மாவும்‌ சேர்ந்தால்‌ 
அதுவும்‌ ஸமவாயந்தான்‌. குணமும்‌ கர்மாவும்‌ ஒரு திரவியத்‌ 
தைச்‌ சேராமல்‌ தனித்து இருக்க முடியாது! 


கடைசியாக வரும்‌ அபாவத்தைப்‌ பற்றி தலிலேயே 
சொல்லிவிட்டேன்‌. s 


இப்படிப்‌ பதார்த்தங்களை ஏழு வகையாகப்‌ பிரித்தது 
போல ஒவ்வொரு பதார்த்தத்தையும்‌ பலவகையாகப்‌ பிரித்தி 
ருக்கிறார்கள்‌. திரவியம்‌ ஒன்பது விதமாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்‌ 
கிறது. அவை பிருதிவி, அப்பு, தேஜஸ்‌, வாயு, ஆகாசம்‌, காலம்‌, 
திக்கு, ஆத்மா, மனஸு என்பவை. இவற்றில்‌ முதலில்‌ சொல்லப்‌ 
பட்ட ஐந்துக்குப்‌ பஞ்ச பூதங்களென்று பெயர்‌. பிருதிவி 
என்பது பூமி, அப்புறம்‌ ஜலம்‌, தேஜஸ்‌ - அக்கினி, வாயு - 
காற்று, ஆகாசம்‌ என்பது எல்லாவற்றிற்கும்‌ இடம்‌ கொடுப்பது. 
` இந்தப்‌ பஞ்ச பூதங்களிலும்‌ ஒரு வேடிக்கை இருக்கிறது. 
இவற்றுக்கு ஸரியாக உடம்பில்‌ ஐந்து தினுசான அறிவுகள்‌ இருக்‌ 

42 


0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இன்றன. பார்க்கிற சக்தியுள்ள “கண்‌, கேட்கும்‌ காது, ருசிக்கும்‌ 
நாக்கு, உஷ்ணம்‌ - சீதம்‌ தெரிந்து கொள்ளும்‌ ஸ்பரி 
சேந்திரியம்‌, கந்தம்‌ தெரிந்துகொள்ளும்‌ மூக்கு என்பவை ஐந்து. 
ஸ்பரிச இந்திரியம்‌ என்பது வெளித்தோலாலான சர்மம்‌ 
மட்டும்‌ இல்லை. உடம்பு முழுவதிலும்‌ ஸ்பரிச உணர்ச்சி இருக்‌ 
கிறது. உடம்புக்கு உள்ளேயும்‌ இருக்கிறது. வயிற்றுவலி, 
மார்‌(பு)வலி முதலியவை அதனால்தான்‌ தெரிகின்றன. இந்த 
ஐந்து விதமான அறிவும்‌ ஒவ்வொன்றால்‌ அறியப்படுகிறது. 
ஒவ்வொரு விஷயம்‌ ஒவ்வோர்‌ இடத்தில்தான்‌ உணர்ச்சியைத்‌ 
தருகிறது. பார்வை கண்ணில்தான்‌ இருக்கிறது; காதினால்‌ 
பார்க்க முடியாது. காதினால்‌ கேட்கிற ஸங்கீதத்தை கண்ணி 
னாலோ மூக்கினாலோ கேட்க முடியாது. நாக்கிலே ஒரு 
பதார்த்தத்தைப்‌ போட்டால்‌ அதனுடைய ருசியைத்‌ தெரிந்து 
கொள்ள முடியுமேயொழிய வாஸனையை அறிய முடியாது. 
கற்கண்டு தித்திக்றெது என்று மூக்கு தெரிந்து கொள்ளாது. 
இப்படி ஐந்து இனுசான குணங்களை ஐந்து இந்திரியங்களில்‌ 
ஒவ்வொன்றுதான்‌ தெரிந்து கொள்ள முடியும்‌. ரூபம்‌ என்னும்‌ 
குணத்தைக்‌ கண்‌ அறிகிறது. நிறம்‌, அளவு முதலியவை ரூபம்‌, 
சுக்ல, பீத, நீல, ஹரித, ரக்த, கபிசம்‌, அதாவது (முறையே) 
வெள்ளை, மஞ்சள்‌, கறுப்பு, பச்சை, சிவப்பு, காப்பி நிறம்‌ 
(brown) என்பவை நிறங்கள்‌. சப்த பேதங்களைக்‌ காது 
அறிகிறது. கெட்ட வாஸனை, நல்ல வாஸனைகளை மூக்கு 
அறிந்து கொள்ளுகிறது. ஆறுவகை ரஸங்களை நாக்கு 
உணர்ந்து கொள்ளுகிறது. உஷ்ணம்‌, சீதம்‌ முதலியவற்றை 
ஸ்பரிசேந்திரியம்‌ தெரிந்து கொள்ளுகிறது. இப்படி ஐந்து 
இந்திரியங்கள்‌ ஐந்து வகையான குணங்களை உணர்ந்து 
கொள்ளுகின்றன. இவற்றுக்கு ஞானேந்திரியங்கள்‌ என்று 
பெயர்‌. இந்திரியம்‌ இல்லாவிட்டால்‌ குணம்‌ தெரியாது. நமக்கு 
இந்திரியங்கள்‌ ஆறாக இருந்தால்‌ ஆறு வகையான குணங்களை 
நாம்‌ அறியக்‌ கூடுமாயிருக்கும்‌. ஆயிரம்‌ இந்திரியங்கள்‌ இருந்‌ 
தால்‌ ஆயிரம்‌ குணங்கள்‌ அறியப்படக்‌ கூடலாம்‌! உலகத்தில்‌ 
எத்தனை விஷயங்கள்‌ இருக்கின்றனவோ, தெரியவில்லை! 
நமக்கு ஸ்பரிசேந்திரியம்‌ கொடுக்காவிட்டால்‌ சீதம்‌, உஷ்ணம்‌ 
முதலியவை உண்டு என்று அறிய முடியாதுதானே? அந்த 
இந்திரியம்‌ கொடுத்ததனால்‌ தோஷ்ணங்கள்‌ அறியப்படுகின்‌ 
றன. சதோஷ்ணங்கள்‌ வெளியில்‌ இருப்பதனால்‌ மட்டும்‌ 
43 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நமக்குத்‌ தெரிகின்றன என்று சொல்லக்‌ கூடாது. வெளியில்‌ 
இருப்பதை அறிய நமக்கு இந்திரியம்‌ இருந்தால்தான்‌ அவை 
தெரியும்‌. குருடர்களுக்கும்‌ செவிடர்களுக்கும்‌ ரூபம்‌, சப்தம்‌ 
என்பவை வெளியில்‌ இருந்தபோதிலும்‌ தெரியாததைப்‌ 
பார்க்கிறோமல்லவா? ட்‌ 

கண்‌, நாக்கு, மூக்கு, தொடு உணர்ச்சிப்‌ புலன்‌ (தவக்‌), காது 
என்னும்‌ ஐந்து இந்திரியங்களுக்கும்‌ ரூப, ரஸ, கந்த, ஸ்பரிச, 
சப்தங்கள்‌ முறையே விஷயமாகின்றன. 


இந்த ஐந்து குணங்களையும்‌ பகவான்‌ பஞ்ச பூதங்களில்‌ 
வைத்திருக்கிறார்‌. மண்ணில்‌ ஐந்து குணங்களும்‌ இருக்கின்றன. 
அதற்கு ரூபம்‌ இருக்கிறது; GH இருக்கிறது. நம்‌ உடம்பு, 
கத்தரிக்காய்‌, வெல்லம்‌ எல்லாம்‌ மண்தான்‌! மண்ணுக்கு 
வாஸனை இருக்கிறது. வாஸனை உள்ள புஷ்பம்‌ மண்தான்‌. 
கடினம்‌, சீதம்‌, உஷ்ணம்‌ முதலியதான ஸ்பரிசத்தால்‌ அறியும்‌ 
குணங்களும்‌ மண்ணுக்கு இருக்கின்றன. சப்தமுங்கூட இருக்‌ 
கிறது. நூலைக்‌ கட்டிக்‌ கேட்டால்‌ சப்தம்‌ கேட்கிறது. கட்டை 
யைத்‌ தட்டினால்‌ சப்தம்‌ உண்டாகிறது. ஜலத்தில்‌ கந்தத்தைத்‌ 
தவிர மிகுதியுள்ள நான்கு குணங்களும்‌ இருக்கின்றன. நாம்‌ 
வாஸனைப்‌ பதார்த்தங்களைக்‌ கலந்தால்தான்‌ ஜலத்தில்‌ கந்தம்‌ 
உண்டாகிறது. ஜலத்திற்கு ரூபம்‌, ரஸம்‌, சப்தம்‌, ஸ்பரிசம்‌ 
என்னும்‌ நான்கும்‌ இருக்கின்றன. ஜலத்தை அடித்தால்‌ சப்தம்‌ 
உண்டாகிறது. மண்ணில்‌ ஐந்து குணங்களும்‌ இருந்தாலும்‌ மற்ற 
நான்கிலும்‌ இல்லாமல்‌ அதில்‌ மட்டும்‌ இருப்பது கந்தம்‌. அது 
அதனுடைய விசேஷ குணம்‌. ஜலத்துக்கு விசேஷ குணம்‌ ரஸம்‌. 
ஜலம்‌ இல்லாமல்‌ போனால்‌ ரஸம்‌ இல்லை. அதனால்தான்‌ 
ரஸேந்திரியமாகிய நாக்கில்‌ எப்பொழுதும்‌ தண்ணீர்‌ இருக்கி 
றது. நாக்கில்‌ நீர்‌ வற்றி மரத்துப்‌ போனால்‌ ருசியை அறிய 
முடியாது! ரஸம்‌ என்பதற்கே ஜலம்‌ என்று ஓர்‌ அர்த்தம்‌ 
உண்டு. தேயுவுக்கு (நெருப்புக்கு) ரஸமும்‌ இல்லை, கந்தமும்‌ 
இல்லை. ரூபம்‌, சப்தம்‌, ஸ்பரிசம்‌ என்ற மூன்றுதான்‌ இருக்கின்‌ 
றன. அதற்கு ரூபம்‌ விசேஷ குணம்‌. வாயுவில்‌ ரூபம்‌ இல்லை. 
சப்தமும்‌ ஸ்பரிசமும்‌ மாத்திரம்‌ இருக்கின்றன. அதற்கு ஸ்பரிசம்‌ 
விசேஷ குணம்‌. அதனால்தான்‌ நம்‌ மேலே காற்று பட்டால்‌ 
தெரிகிறது. ஆகாசத்திற்கு சப்தம்‌ மட்டுமே உண்டு. வாயு 
வினால்தான்‌ சப்தம்‌ உண்டாகிறதென்று முதலில்‌ நவீனர்கள்‌ 

44 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கருதியிருந்தார்கள்‌. கம்பியில்லாத்‌ தந்தி முதலியவை ஏற்பட்ட 
பிறகு காற்றினுடைய மாறுதல்களுக்கு உட்படாமல்‌ சப்தம்‌ 
கேட்பதால்‌ ஆகாசத்தினுடைய குணம்‌ அது என்று தெரிந்து 
கொண்டு வருகிறார்கள்‌. 


சப்தம்‌ என்ற ஒரே குணமுள்ள ஆகாசம்‌; சப்தத்தோடு நம்‌ 
மேலே படுவதால்‌ தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்பரிசமும்‌ உள்ள 
வாயு; சப்தம்‌, ஸ்பரிசம்‌ என்ற இரண்டோடு கண்ணுக்குத்‌ 
தெரிகிற ரூபமும்‌ உள்ள அக்னி; இந்த மூன்றோடு ரஸமும்‌ 
சேர்ந்த ஜலம்‌; இந்த நாலு குணங்களோடு கந்தமும்‌ உள்ள 
பிருத்வி - என்று பஞ்ச பூதங்கள்‌. 


ஐந்து குணங்களுக்கு ஆசிரயங்களாக பஞ்ச பூதங்களாகிய 
திரவியங்கள்‌ இருக்கின்றன. 


நியாய சாஸ்திரம்‌ சொல்லும்‌ ஒன்பதில்‌ மிகுதியுள்ள 
திரவியப்‌ பிரிவுகள்‌ காலம்‌, திக்கு, ஆத்மா, மனஸு என்பவை. 
மணி, நேற்று, இன்று, நாளை, வருஷம்‌, யுகம்‌ முதலியவை 
காலம்‌. அதாவது Time என்ற தத்வம்‌. திக்கு என்பது தேசம்‌ - 
மேல்‌ - Sip, அங்கே - இங்கே என்பனவெல்லாம்‌, அதாவது 
Space என்ற தத்துவம்‌. இவ்வளவையும்‌ அறியும்‌ மனத்தை 
உடையவனே ஆத்மா. மற்ற எல்லாம்‌ அவனுக்காகத்தான்‌ இருக்‌ 
இன்றன! அவன்‌ இரண்டு விதம்‌. அசட்டு ஆத்மா ஒருவன்‌. 
அசடாயில்லாத - ஆத்மா ஒருவன்‌. இவர்கள்‌ முறையே 
ஜீவாத்மா, பரமாத்மாவென்று சொல்லப்படுவார்கள்‌! லோகத்‌ 
தில்‌ நடப்பதையெல்லாம்‌ வெறுமே பார்த்துக்‌ கொண்டிருப்ப 
வன்‌ ஒருவன்‌ (பரமாத்மா). இதிலே மாட்டிக்‌ கொண்டு துக்கப்‌ 
படுபவன்‌ மற்றவன்‌ (ஜீவாத்மா). ஜீவாத்மா பலர்‌; பரமாத்மா 
ஒருவர்‌. இவ்விருவரும்‌ சைதன்ய (அறிவுள்ள ஜீவ) வஸ்துக்கள்‌. 
வேதாந்தம்‌, அறிவே ஆத்மா என்று சொல்லுகிறது. நியாய 
சாஸ்திரமானது அறிவை உடையவனான ஞானவான்‌ ஆத்மா 
என்று சொல்லுகிறது. சிறிய அறிவை உடையவன்‌ ஆத்மா 
என்று த்வைதமாகத்தான்‌ நியாயம்‌ பேசுகிறது. வேதாந்தப்‌ 
படியோ ஏகமான பேரறிவே ஆத்மா; அதற்கு வேறாக அறியப்‌ 
படும்‌ ஒன்றே இல்லை; பல ஜீவாத்மாக்கள்‌ என்றுகூட இல்லை. 
நியாயப்படி அறிவு, குணத்தில்‌ சேர்க்கப்பட்டிருக்‌ 
திரவியம்‌; ஞானம்‌ அதன்‌ குணம்‌; ஞானாச்ரயன்‌ 

45 


ஆனால்‌ 
கிறது; ஆத்மா 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆத்மா! 


பரமாத்மாவினுடைய ஞானத்தில்‌ தெரியாத ஒன்றும்‌ 
இல்லை என்பதாக அவரை மட்டுமே நியாயத்தில்‌ பேரறிவாகச்‌ 
சொல்லியிருக்றெது. ஜீவாத்மாக்கள்‌ கொஞ்சம்‌ ஞானம்‌ உடை 
யவர்களே. அதனால்‌ நமக்கு 'கிஞ்சித்ஞர்கள்‌' என்னும்‌ பெயர்‌ 
ஏற்பட்டிருக்றெது. 'கிஞ்சித்‌' என்றால்‌ கொஞ்சம்‌. பரமாத்‌ 
மாவே ஸர்வக்ஞர்‌. நாம்‌ ஞானாச்ரயமாகவும்‌ அஞ்ஞான 
ஆச்ரயமாகவும்‌ கலந்து இருக்கிறோம்‌. பரமாத்மா பூர்ண 
ஞானாச்ரயமாக இருக்கிறார்‌. “ஆத்மா My’ அதாவது அது 
எங்கும்‌ நிறைந்திருக்கிறது; பரமாத்மாவும்‌ எங்கும்‌ நிறைந்திருக்‌ 
கிறது” என்று நியாய சாஸ்திரத்தில்‌ சொல்லப்பட்டாலும்‌ 
ஜீவாத்ம - பரமாத்ம அபேதம்‌ சொல்லப்படவில்லை. ஏனென்‌ 
றால்‌ இந்த சாஸ்திரத்தின்‌ நோக்கில்‌ அறிவு என்பது ஒவ்வொரு 
ஜீவரிடத்திலும்‌ தனித்தனியாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடம்‌ 
தான்‌ மனஸு. அந்த மனஸினால்தான்‌ சுகமும்‌ துக்கமும்‌ 
உண்டாகிறது. 


குணம்‌ 24 பிரிவாகவும்‌, கர்மம்‌ 5 பிரிவாகவும்‌ நியாய 
சாஸ்திரத்தில்‌ பிரிக்கப்‌ பட்டிருக்கின்றன. 


இப்படிப்பட்ட பதார்த்த ஞானம்‌ இருந்தால்‌ உண்மையை 
அறிந்து, மற்றவற்றில்‌ வைராக்கியம்‌ உண்டாகி மோக்ஷம்‌ வரும்‌ 
என்கிறது நியாய சாஸ்திரம்‌. துக்கம்‌ - ஸுகம்‌ எதுவுமில்லாத 
வெறுமையாகவே அது மோக்ஷத்தைச்‌ சொல்லும்‌. 


வேதாந்த மார்க்கத்தின்படியே நாம்‌ மோக்ஷத்தை 
அபேக்ஷித்தாலும்‌ அந்த வழியிலும்‌ உபதேசத்தை ஆராயும்‌ 
மனத்திற்கு நியாயம்‌ மிகவும்‌ உபயோகப்படும்‌. 


பஞ்ச பூதங்களையும்‌, ஜீவாத்மாவையும்‌, மனளையும்‌ நாம்‌ 
தெரிந்து கொள்கிறோம்‌. பரமாத்மாவை எப்படித்‌ தெரிந்து 
கொள்ள முடியும்‌? அவன்‌ ஒருவன்தான்‌ அறிய முடியாதவன்‌! 
அவனை அறிவதற்காகத்தான்‌ அனுமானம்‌ வேண்டும்‌. மற்ற 
வற்றை அறிவதற்குப்‌ பிரத்யக்ஷப்‌ பிரமாணமே போதும்‌. ச்ருதி 
வாக்கியமானது ஈசுவரன்‌ இருக்கிறான்‌ என்று சொல்லுகிறது. 
இருந்துதான்‌ ஆகவேண்டும்‌ என்று அனுமானத்தால்‌ 
ஸித்தாந்தம்‌ செய்வது நியாயம்‌. 
. 46 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஒரு சின்ன அனுமானத்தை இப்பொழுது பார்க்கலாம்‌. நான்‌ 
உட்கார்ந்துள்ள இந்த ஸிம்மாஸனம்‌ ஒருவன்‌ பண்ணித்தான்‌ 
ஆகியிருக்கிறது என்பது நமக்குத்‌ தெரியும்‌. பண்ணினவனை 
நேரில்‌ தெரியாததால்‌ இது பண்ணப்பட்டது என்பதே பொய்‌ 
என்று சொல்லலாமா? வேறு ஸிம்மாஸனங்களைப்‌ பண்ணி 
நாம்‌ பார்த்திருக்கிறோம்‌. அதைக்‌ கொண்டு இதையும்‌ பண்ணி 
னவன்‌ ஓருவன்‌ இருக்க வேண்டும்‌ என்பதைத்‌ தெரிந்து 
கொள்ளுகிறோம்‌. அவனுக்கு இதைப்‌ பண்ணுகின்ற சக்தி 
யுண்டு என்பதையும்‌ அறிந்து கொள்ளுகிறோம்‌. அதைப்‌ 
போல ஜகத்து எல்லாவற்றையும்‌ பண்ணுகிறவன்‌ ஒருவன்‌ 
இருக்கிறான்‌. அவன்‌ ஸர்வஜ்ஞன்‌, ஸர்வசக்திமான்‌! எல்லாரை 
யும்‌ ரக்ஷிக்கன்றமையால்‌ கருணாநிதியாகவும்‌ அவன்‌ இருக்க 
வேண்டும்‌. இம்மாதிரி விஷயங்களை ஆக்ஷேபணை, ஸமாதா 
னங்களோடு ஸரியான அனுமானத்தைக்‌ கொண்டு நிர்ணயிப்‌ 
பது நியாய சாஸ்திரம்‌! 


அடுத்த புத்தகத்தில்‌... 
. வேதம்‌ என்றெ தலைப்பின்‌&ழ்க்‌ கட்டுரைகள்‌ 
தொடர்கின்றன. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


